சிங்களத்‌ தீவினில்‌ 
தீனர்களின்‌ தொண்டர்‌ 


கே. இராஜலிங்கம்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 


வெளியீட்டாளர்‌: | 


சே.ந. ஜெயசீலன்‌, 
172/5, முல்லை காலனி, 4வது அவின்யூ, 
சாந்தி காலனி ரோடு, 
அண்ணாநகர்‌, 
சென்னை - 600 040 
தொ.பே. எண்‌: 94447 69774 


| 
| 


நூல்‌ விவரப்‌ பட்டியல்‌ 


நூலின்‌ பெயர்‌ 


நூலாசிரியர்‌ 
பொருள்‌ 
மொழி 

நூல்‌ உரிமை & 
வெளியீடு 


புத்தகம்‌ கிடைக்கும்‌ 
இடம்‌ 


பதிப்பு ஆண்டு 
நூல்‌ அளவு 
பக்கங்கள்‌ 
எழுத்து அளவு 
தாள்‌ 
பைண்டிங்‌ 


அச்சிட்டோர்‌ 


விலை : இந்தியாவில்‌ : 


இலங்கையில்‌ : 


: சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ 


தொண்டர்‌ கே. இராஜலிங்கம்‌ 


: ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 
: வரலாறு 

: தமிழ்‌ 

: சே.ந. ஜெயசீலன்‌ 


172/5, முல்லை காலனி, 

4வது அவின்யூ, 

சாந்தி காலனி ரோடு, 
அண்ணாநகர்‌, சென்னை - 600 040 
தொ.பே. எண்‌: 94447 69774 


: பூங்கொடி பதிப்பகம்‌ 


14, சித்திரைக்குளம்‌ மேற்கு தெரு, 
மயிலாப்பூர்‌, சென்னை - 600004. 
தொ.பே.: 044-24643074 


: முதற்‌ பதிப்பு: மே, 2018 

: 1X8 டெமி 

: 2௦014 134 = 160 

: 12 புள்ளிகள்‌ 

: 16.2 கி. கி. வெள்ளைத்தாள்‌ 
: சாதா அட்டை 


: எஸ்‌.எஸ்‌. பிரிண்ட்‌ ஷாப்‌, 


சென்னை - 5. செல்‌: 98417 87070 


ரூ. 90.00 
ரூ. 270.00 


சமர்ப்பணம்‌ 


இலங்கை சுதந்திரமடைந்த பின்‌ குடியுரிமை 
பறிக்கப்பட்டு தேசியமயக்‌ கொள்கையால்‌ வேலை 


யிழந்து, வீடு இழந்து, வீதிக்குத்‌ தள்ளப்பட்டு 


பிள்ளைக்‌ குட்டிகளுடன்‌ உண்ண உணவின்றி 
தெருவில்‌ பிச்சை எடுக்கும்‌ நிலைக்கு தள்ளப்பட்டு 
மடிந்த இந்திய வம்சாவளி தொழிலாளர்கட்கு இந்த 
நூலைச்‌ சமர்ப்பிக்கிறோம்‌. 


- சே.ந. ஜெயசீலன்‌ 


௦௧. இராஜலிங்கம்‌: பரதேசம்‌ போனானும்‌ 
போராடுவோரின்‌ அரசியல்‌ அடையாளம்‌ 


- பேராசிரியர்‌ ஸ்டாலின்‌ ராஜாங்கம்‌, மதுரை 


“சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌ கே. இராஜ 
லிங்கம்‌ என்ற இந்நூல்‌ இலங்கைத்‌ தீவில்‌ செயல்பட்ட 
அரசியல்‌ செயல்பாட்டாளர்‌ ஒருவரின்‌ வரலாறாக அமைந்‌ 
திருந்தாலும்‌ தமிழகம்‌, இலங்கை ஆகிய இரண்டு நிலப்பகுதி 
களுக்கிடையேயான ஒரு குறிப்பிட்ட காலக்கட்ட அரசியலை 
முன்‌ வைக்கிறது. இதை இடப்பெயர்ச்சி வரலாற்றிலிருந்து 
ஆரம்பிக்கலாம்‌. பொதுவாக மனிதகுல வளர்ச்சி என்பதே 
இடம்பெயர்தலிலும்‌ அதனிடையேயான கலப்பிலும்‌ தான்‌ 
அமைந்திருக்கிறது. இந்த வகையில்‌ இடப்பெயர்ச்சி இயல்‌ 
பான தேவை காரணமாகவும்‌, வலித்த பெயர்ச்சியினாலும்‌ 
நடந்திருப்பதை பார்க்கிறோம்‌. 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழகத்திலிருந்து 
உள்ளூரின்‌ பிற(மொழி) பிரதேசங்களிலும்‌ இந்தியாவிற்கு 
வெளியே சுற்றியிருந்த தீவுகளிலும்‌ உருவான புதிய பணி 
களங்கள்‌ நோக்கி மக்கள்‌ இடம்பெயர்ந்தனர்‌. இந்த புதிய 
பணிக்களங்கள்‌ ஐரோப்பியர்களால்‌ உருவாக்கப்பட்டவை 
யாகும்‌. பர்மா, ஸ்டிரெய்ட்ஸ்‌ செட்டில்மென்ட்ஸ்‌, இலங்கை, 
ஆப்பிரிக்காவின்‌ கிழக்கு கடற்கரையை ஒட்டியுள்ள தொலை 
தூரத்‌ தீவுகள்‌, மேற்கிந்திய தீவுகள்‌ ஆகியவற்றிற்கு இடம்‌ 
பெயர்ந்தனர்‌. 


1871-ஆம்‌ ஆண்டின்‌ இந்திய குடிப்பெயர்வுச்‌ சட்டம்‌ 
இந்திய அரசின்‌ ஒரு பகுதி என்று பர்மாவுக்கும்‌ இந்திய 
நாடுகளுக்கு ஒப்பானவை (பெ - [nian Countries) என்று 
ஸ்டிரெய்ட்ஸ்‌ செட்டில்மெண்ட்சுக்கும்‌ இலங்கைக்கும்‌ 
விதிவிலக்கு அளித்த்து. ''பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
இந்தியத்‌ தொழிலாளர்‌ வெளிநாடுகளில்‌ குடியேறியதற்கான 
காரணிகள்‌'* என்ற ஆய்வுக்‌ கட்டுரையில்‌ குடிபெயர்தலுக்‌ 
கான காரணிகளில்‌ “இடித்தல்‌, ஈர்த்தல்‌' என்ற இரண்டு 
காரணிகளை சுட்டிக்காட்டுவார்‌ கு. நம்பி ஆரூரன்‌. இடித்தல்‌ 
என்பது உள்ளூரில்‌ இடிபடக்கூடிய காரணிகளை குறிப்ப 
தாகும்‌. ஈர்த்தல்‌ என்பது புதிய களங்களின்‌ வாய்ப்புகளால்‌ 
ஈர்க்கப்பட்டு செல்லுதலாகும்‌. ஒன்று வலித்து செல்லுதல்‌. 
மற்றொன்று விரும்பி செல்லுதல்‌. 

ஈர்த்தல்‌ காரணமாக சென்றவர்கள்‌ மிகக்‌ குறைவே. 
அவர்கள்‌ புதிய களங்களுக்கு சென்று உடல்‌ உழைப்பை தான்‌ 
செலுத்தி வாழ வேண்டுமென்பதில்லை. மாறாக அவர்கள்‌ 
இங்கிருந்தே முதலீட்டிற்கான சிறிய ஆதாரத்தோடு சென்று 
சிறுதொழில்‌, வணிகம்‌ போன்றவற்றில்‌ ஈடுபடுவர்‌. இவர்கள்‌ 
பெரும்பாலும்‌ உயர்சாதியினர்‌ அல்லது உயர்‌ வர்க்கத்தினர்‌. 
தமிழ்நாட்டிலிருந்து பர்மா போன்ற பகுதிகளுக்கு சென்று 
வட்டித்தொழில்‌ போன்றவற்றை மேற்கொண்ட நாட்டுக்‌ 
கோட்டை செட்டியார்‌ போன்றோரை இவ்வாறு கூறலாம்‌. 
அவ்வாறு பெருக்கிய லாபத்தை உள்ளூரில்‌ திரைப்படங்கள்‌ 
எடுத்தல்‌, அச்சுத்தொழில்‌ போன்றவற்றில்‌ மறு முதலீடு செய்‌ 
தனர்‌. புரவலர்களாகவும்‌ விளங்கினர்‌. 

இடித்தல்‌ காரணமாக இடம்‌ பெயர்நீதவர்களே அதிகம்‌. 
இந்தியாவை பொறுத்தவரை 19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ குடி 
பெயர்தல்‌ ஆரம்பமாகி உச்சநிலையை அடைதலில்‌ இடித்தல்‌ 
காரணியே அதிகம்‌ என்கிறார்‌ கு. நம்பி ஆரூரன்‌. இதில்‌ 
ஒடுக்கப்பட்ட மக்கள்‌ அதிகமாகவும்‌ பிறர்‌ குறைவாகவும்‌ 
இடம்பெயர்ந்தனர்‌. இவர்கள்‌ உள்ளூரில்‌ நிலவிய சமத்துவ 
மற்ற காரணிகளால்‌ பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்தார்கள்‌. 
தாங்கள்‌ ஈடேற்றம்‌ பெற புதிய சூழல்‌ வழியமைத்துத்‌ தரும்‌ 


Vi 


என்ற நம்பிக்கையோடு சென்றார்‌. இலங்கை உள்ளிட்ட 
தீவுகளில்‌ தேயிலை தோட்டங்களை உருவாக்குதல்‌, தொடர்ந்து 
பராமரித்தல்‌, ரப்பர்‌ - காப்பி - கரும்பு தோட்ட கூலிகளாய்‌ 
அமர்தல்‌ என்று இவர்கள்‌ உழைப்பால்‌ அக்களங்கள்‌ அமைந்‌ 
தன. 

உள்ளூரிலிருந்து எதையும்‌ எடுத்துச்‌ சென்று முதலீடு 
செய்து லாபம்‌ ஈட்டுவது அவர்களுக்கு இயலாத காரியம்‌. 
அவர்கள்‌ முழுக்க முழுக்க உடல்‌ உழைப்பை மட்டுமே 
நம்பிச்‌-சென்ற உழைப்பாளிகள்‌. அவ்வாறு சென்றவர்களில்‌ 
பலர்‌ அங்கே குடியமர்ந்தனர்‌. சிலர்‌ சொந்த ஊருக்கு வந்து 
சென்றனர்‌. சிலர்‌ தொடர்பை மட்டுமே பராமரித்தனர்‌. தங்கள்‌ 
சம்பாத்தியத்தை உள்ளூரில்‌ வீடு கட்டுதல்‌, நிலம்‌ வாங்குதல்‌ 
போன்ற சொந்த தேவைகளுக்காகவும்‌ கல்விச்சாலை உரு 
வாக்குதல்‌ அல்லது பொருளுதவி வழங்குதல்‌, உள்ளூரின்‌ 
சீர்திருத்த பணிகளுக்கு பயன்படுத்துதல்‌ போன்ற பொது 
காரியங்களுக்கும்‌ பயன்படுத்தினர்‌. எனினும்‌ இடித்தல்‌ 
காரணியால்‌ சென்ற இம்மக்கள்‌ உழைத்து ஈட்டிய லாபம்‌, 
ஈர்த்தலால்‌ சென்று திரும்பியோரின்‌ லாபத்தோடு ஒப்பிட 
முடியாத அளவிற்கு குறைவாக இருந்தன. இந்நிலையில்‌ 
தான்‌ இடம்பெயர்ந்து சென்றோர்‌ சென்ற இடத்தில்‌ மேற்‌ 
கொண்ட செயற்பாடுகளை மட்டுமல்லாது அவர்களின்‌ 
சிறிய மூலதனம்‌ உள்ளூருக்கு பெயர்ந்து வந்தபோது அது 
எவ்வாறெல்லாம்‌ பயன்படுத்தப்பட்டது என்ற தனி ஆய்வு 
தேவையாகிறது. 


இப்பின்னணியில்‌ தான்‌ கே. இராஜலிங்கம்‌ (1909-1963) 
பற்றிய பெரியவர்‌ சோ. உலகநாதன்‌ அவர்களின்‌ இந்நூல்‌ 
முக்கியமாகிறது. இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ மத்தியிலிருந்து 
ஈர்த்தல்‌ காரணியால்‌ சென்று ஊர்‌ திரும்பியவர்களின்‌ வாழ்ந்து 
கெட்ட வாழ்க்கையை பற்றிய பதிவுகளே வெளியாகியிருக்‌ 
கின்றன. குறிப்பாக பர்மா, மலேசியா, சிங்கை போன்ற பகுதி 
களிலிருந்து இரண்டாம்‌ உலகப்‌ போரை ஓட்டி ஊர்‌ திரும்‌ 
பியவர்கள்‌ பற்றிய துயரங்கள்‌, பாடல்‌, சினிமா, வரலாறு 
என்று வெளியாகின. ஆனால்‌ இதற்கிணையாக இலங்கை 


vii 


தோட்டத்‌ தொழிலாளர்‌ பற்றி பாடல்கள்‌ வரலாறு படைப்புகள்‌ 
அங்கு வெளியாகியிருப்பினும்‌ அவை ன ந்ப 
தாண்டி தமிழகத்தில்‌ போதுமான அளவு வெலிச்சும்‌ பற 
வில்லை. 1980-க்கு பிந்தைய ஈழத்தமிழர்‌ என்ற ஒன்றுபட்ட 
அடையாளம்‌ சார்ந்த பார்வையாலும்‌ மலையகத்‌ தமிழர்‌ 
பிரச்சனை தனித்து தெரியாமல்‌ போனது. 
இலங்கையின்‌ பூர்வீகத்‌ தமிழர்கள்‌ தவிர இங்கிருந்து 
இடம்பெயர்ந்து சென்றவர்களைக்‌ கூட நாம்‌ ஒரே மாதிரி 
புரிந்துகொள்ள முடியாது. இடம்பெயர்ந்தவர்களில்‌ மூன்று 
வகையினர்‌ உள்ளனர்‌. ஒன்று தோட்டத்‌ தொழிலாளர்கள்‌, 
இரண்டு வெள்ளையர்களின்‌ எஸ்டேட்டுகள்‌, வீடுகள்‌ மற்றும்‌ 
அலுவலகங்கள்‌ ஆகியவற்றில்‌ பணியாற்றச்‌ சென்று குடி 
யமர்ந்த பட்லர்கள்‌ உள்ளிட்ட பணியாளர்கள்‌, ர 
கொழும்பு போன்ற நகரங்களில்‌ அங்காடி பணிக்‌ ப்‌ 
தொழில்‌ வணிகம்‌ ஆகியவற்றில்‌ ஈடுபட்டு வந்தோர்‌ ஆ 
யோரை கூறலாம்‌. 
இதில்‌ மூன்று வகையினரிடமும்‌ வேறு வேறு வாழ்க்கை 
முறைகளும்‌ அரசியல்‌ தாக்கங்களும்‌ இருந்தன. இதில்‌ 
தோட்டத்‌ தொழிலாளிகளே பெரும்பான்மையினர்‌. கடும்‌ 
உடல்‌ உழைப்போடு தொடர்புடையவர்கள்‌. இங்கு சாதி 
தொடர்புடைய அவை அமைப்புகள்‌ குறைவு. அதிலும்‌ ற்‌ 
காலத்தில்தான்‌ தென்பட ஆரம்பித்தன. மாறாக தொழினாம்‌ 
தொழிற்சங்க அரசியல்‌ தான்‌ செல்வாக்கு பெற்றிருந்தன. 
பல்வேறு சாதிகளாக இருப்பினும்‌ அவர்கள்‌ ஒரே 
நிலையிலிருந்து தங்களுக்கு சொந்தமில்லாத தொட்டங்க ல்‌ 
கூலிகளாக இருந்தமை இதற்கு முக்கிய காரணம்‌. எனவே 
அவர்களிடையே தோன்றிய தலைவர்களும்‌ ர டட 
மலையகத்‌ தோட்டத்‌ தொழிலாளிகள்‌ என்ற புரிதலிலே ய 
பணியாற்றினர்‌. அந்த வகையிலேயே தலைவர்‌ கே. இராஜ 
லிங்கம்‌ அவர்கள்‌ தோட்டத்‌ தொழிலாளர்‌ என்றை பரந்த 
வட்டத்தில்‌ செயலாற்றியிருக்கிறார்‌. அவர்கள்‌ நலன்‌ என்ற 
அடிப்படையில்‌ சிந்தித்தவர்‌. அவர்‌ ஒரு குறிப்பிட்ட வர 
மில்‌ பிறந்தார்‌ என்பதை வைத்துக்‌ கொண்டு அச்சாதியின்‌ 


viii 


தலைவராகவோ, அவருடைய பரந்த செயல்பாடுகளை 
குறிப்பிட்ட சாதிக்கானதாக பார்ப்பதிலோ பொருத்தம்‌ இராது. 
மாறாக தாழ்த்தப்பட்ட வகுப்பில்‌ பிறந்து பரந்துபட்ட மக்கள்‌ 
நலனுக்காக பாடுபட்டவர்‌ என்றே அவரை பார்க்க வேண்டும்‌. 
பரந்துபட்ட மக்களுக்கான நலனுக்காக பாடுபடும்‌ தலைமை 
ஒடுக்கப்பட்டோரிலிருந்து எழ முடியும்‌ என்பதற்கான 
உதாரணம்‌ அவர்‌. 


ஆனால்‌ எங்கே அத்தொடர்பு சாதி ஒடுக்குமுறையை 
எதிர்ப்பதில்‌ உள்ளூர்‌ அளவில்‌ தாக்கம்‌ செலுத்துகிறது. புலம்‌ 
பெயர்நீதோரில்‌ மேற்கண்ட மூன்று வகையினரிடமிருந்தும்‌ 
தமிழக உள்ளூர்களுக்கு தாக்கம்‌ பெற்றது. 1950க்கு முன்பு 
வரையில்‌ இலங்கையில்‌ வெள்ளையரிடம்‌ கற்றுக்கொண்ட 
நவீனம்‌ உள்ளூர்களின்‌ சுயமரியாதை செயல்பாடுகளுக்கு 
ஊக்கம்‌ தந்தது. ஆங்கிலம்‌ பேசுதல்‌, கொண்டை நீக்கி 
முடிவெட்டுதல்‌, நவீன ஆடைகள்‌ அணிதல்‌ போன்றவை 
இவ்வாறானது. காரைக்குடி வட்டாரத்தில்‌ உருவான சட்டைக்‌ 
கட்சி, இழிதாழில்‌ ஒழிப்பு இயக்கம்‌ போன்றவற்றை இத்‌ 
தாக்கத்திற்கான உதாரணமாகக்‌ கொள்ளலாம்‌. கல்லல்‌ பகுதி 
யில்‌ தாழ்த்தப்பட்டோர்‌ மீது விதிக்கப்பட்டிருந்த எட்டுக்‌ 
கட்டளைகளை நீக்குவது பற்றி 1920ல்‌ கொழும்பிலிருந்து 
வெளியான ஆதிதிராவிடன்‌ இதழிலேயே எழுதப்பட்டிருந் 
தது. இரண்டாவதாக இடம்பெயர்தலினால்‌ உருவான பொரு 
ளாதார மேம்பாடு உள்ளூர்‌ சுயமரியாதை போராட்டங்களுக்கு 
உந்தின. புலம்பெயர்ந்து சென்று திரும்பியவர்கள்‌ திட்ட 
மிட்டு இதை நடத்தவில்லை. சில இடங்களில்‌ இயல்பான 
போக்கினாலும்‌ நடந்திருக்கிறது. வேறு இடங்களில்‌ அரசியல்‌ 
விழிப்புணர்ச்சியாலும்‌ நடந்திருக்கிறது. அதே வேளையில்‌ 
உள்ளூரில்‌ இழிவு ஒழிப்பு போராட்டங்களில்‌ பிறரின்‌ 
உதவியை பெறுவதிலும்‌ இம்மக்கள்‌ தயக்கம்‌ காட்டிய 
தில்லை. இத்தகைய அணுகுமுறை முக்கியமானது. அந்த 
புரிதலில்தான்‌ ஆலம்பட்டு உலகநாதன்‌ அவர்களும்‌ கே. இராஜ 
லிங்கம்‌ பற்றிய இந்நூலை விரிந்த தளத்தில்‌ எழுதியிருக்‌ 
கிறார்‌. 


ix 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ 20ம்‌ 
நூற்றாண்டின்‌ ஆரம்பத்திலும்‌ உருவான ஒடுக்கப்பட்டோர்‌ 
அரசியல்‌ விழிப்புணர்ச்சிக்கு இடப்பெயர்ச்சி மூலம்‌ பெற்ற 
கருத்தியலும்‌ கல்வியும்‌ நிதியாதாரமும்‌ பின்புலமாக அமைநீ 
தன. பண்டிதர்‌ அயோத்திதாசரின்‌ பணிகளுக்கு கோலார்‌ தங்க 
வயல்‌ சுரங்க பணிகளுக்காக இடம்பெயர்ந்தோரின்‌ ஆதரவு 
உதவிகரமாக இருந்தது. ஆனால்‌ தென்‌ தமிழகத்திலிருந்து 
இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றோர்‌ உள்ளூர்களில்‌ 
ஏற்படுத்திய தாக்கம்‌ பற்றி ஆழமான ஆய்வுதான்‌ இல்லை. 

இதுபோன்ற நிலையில்தான்‌ கே. இராஜலிங்கம்‌ பற்றிய 
இந்நூல்‌ வருகிறது. இந்நூல்‌ பலவகைகளில்‌ முக்கியமானது. 
உள்ளூரின்‌ பல்வேறு சமூகக்‌ காரணிகளால்‌ இடம்பெயர்ந்த 
இம்மக்கள்‌ புதிய நம்பிக்கையோடு தான்‌ இடம்பெயர்ந்‌ 
திருப்பர்‌. ஆனால்‌ அங்கிருந்த எதார்த்தம்‌ அவர்களுக்கு 
வேறுவித அனுபவங்களையே அளித்தன. கூலி, வேலைச்‌ 
சுமை, தொழிற்களத்தின்‌ கட்டுப்பாடுகள்‌, பழக்கமில்லாத 
பண்பாட்டுச்‌ சூழல்‌ ஆகியவை சார்ந்து சுரண்டலையும்‌ கவன 
ஒடுக்குமுறைகளையும்‌ இம்மக்கள்‌ சந்தித்தனர்‌. எனினும்‌, 
அவர்கள்‌ ஊர்‌ திரும்பவில்லை. உள்ளூரின்‌ அழுத்தங்களை 
விட புதிய இடத்தின்‌ அழுத்தங்களை ஒப்பிட்டு பார்த்து 
திருப்தி கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியிருந் 
திருக்கவில்லை. புதிய சூழ்நிலையோடு தங்களை வலிய 
பொருத்திக்‌ கொள்ள போராடியிருக்கிறார்கள்‌. இத்தகைய 
இரட்டை நெருக்கடியிலிருந்து அவர்கள்‌ வாழ்க்கை அமைநீ 
இருந்தது. எனவே தோட்டத்‌ தொழிலாளர்‌ பற்றி யோசிக்க 
நேரும்‌ யாரும்‌ அவர்களின்‌ துன்ப துயரங்களையே பேச 
முற்படுவார்கள்‌. அவ்வாறு எழுதுவது எவிமையானது., 
ஆனால்‌ பெரியவர்‌ உலகநாதன்‌ இந்நூலில்‌ துன்ப துயரங்‌ 
களை மட்டும்‌ பேசவில்லை. அச்சூழலில்‌ இயங்கிய நவீன 
அரசியல்‌ செயல்பாட்டாளர்‌ ஒருவரை பற்றி பேசுகிறார்‌. அனர்‌ 
வரலாறை சொல்லுதன்‌ வழியாக பல்வேறு போராட்டச்‌ 
செய்திகளை இணைத்துக்‌ காட்டுகிறார்‌. இது இந்நூலின்‌ 
முதலாவது முக்கியத்துவமாகும்‌. 


, இரண்டாவதாக இலங்கை பற்றி அதிலும்‌ மலையக 
தோட்டத்‌ தொழிலாளி தலைவர்‌ பற்றி இலங்கைக்கு வெளி 
வில்‌ தமிழகத்தில்‌ இப்போதுதான்‌ ஒரு நூல்‌ எழுதப்படுகிறது 
என்பது முக்கியமானதாகும்‌. இதுகாறும்‌ நூல்கள்‌ தமிழின்‌ 
அடையாளத்தில்‌ ஈழத்தமிழர்‌ பற்றி மட்டுமே இங்கு எழுதப்‌ 
பட்டிருப்பதையெல்லாம்‌ நோக்கினால்‌ இந்த முக்கியத்‌ 
துவத்தை புரிந்துகொள்ள முடியும்‌. இதன்படி இந்நூலில்‌ 
இரண்டு வரலாறுகள்‌ கலக்கின்றன. இலங்கையில்‌ ஈழத்‌ 
தமிழர்‌ என்ற வட்டாரத்திற்குள்‌ வட்டமாக அமைந்திருக்கும்‌ 
மலையகம்‌ என்கிற உள்ளூரின்‌ வரலாறும்‌ மலையகத்திற்‌ 
காக தமிழகத்திலிருந்து புறப்பட்டு சென்றவர்கள்‌ மீண்டும்‌ 
உள்ளூரின்‌ சொந்த வட்டாரத்தின்‌ சமூக மாற்றங்களோடு 
ஊடாடிய விதமும்‌ இந்நாலுக்குள்‌ இணைந்திருக்கின்றன. 
ர நூலாசிரியரின்‌ அனுபவமும்‌ உதவியிருக்கிறது என்பது 


ன மலையகத்திற்கு இடம்‌ பெயர்ந்தவர்களின்‌ சொந்த 
ஊர்ப்பகுதியைச்‌ சேர்ந்தவராக இருப்பதோடு அவ்வாறு இடம்‌ 
பெயர்ந்தவர்கள்‌ உள்ளூரோடு கொண்டிருந்த உறவு, சமூக 
தளத்தில்‌ ஒடுக்கப்பட்ட மக்கள்‌ போராடி தங்களை மேம்‌ 
படுத்திக்‌ கொண்ட விதம்‌ போன்ற மொத்த சூழலையும்‌ 
இணைத்து எடைபோட்டு புரிந்துக்‌ கொள்ளக்கூடிய அரசியல்‌ 
பார்வை கொண்ட பெரியவரின்‌ எழுத்தாக இந்நூல்‌ அமைந்‌ 
திருக்கிறது. இந்நூலில்‌ குறிப்பிடப்படும்‌ பலரும்‌ உலகநாதன்‌ 
அவர்களுக்கு அவருக்கு உறவினராகவோ தெரிந்தவராகவோ 
பக்கத்து ஊர்க்காரர்களாகவோ இருக்கிறார்கள்‌. அதனாலேயே 
எந்த வரலாற்று ஆவணத்திலும்‌ பதிவு செய்து வைக்கப்படாத 
மக்கள்‌ நினைவுகளையும்‌ இந்நூலில்‌ எடுதீதுக்காட்டுகிறார்‌. 
குறிப்பாக கே. இராஜலிங்கம்‌ அவர்களின்‌ தாய்தந்தையர்‌ 
ஒருமுறை மலையகத்திலிருந்து சொந்த கிராமத்திற்கு திரும்பி 
வந்து மஞ்சுவிரட்டு பார்க்கப்‌ போனபோது அவர்களின்‌ 
ஆடை ஆபரணங்களைக்‌ கண்டு ஆதிக்க சாதியினர்‌ நடந்து 
கொண்ட விதத்தையும்‌ அதில்‌ கட்டையன்‌ என்போரின்‌ அணுகு 
முறையையும்‌ கூறியிருப்பதை இங்கு எடுத்துக்காட்டலாம்‌. 


xi 


கே. இராஜலிங்கம்‌ போன்றே செயல்பாட்டாளராக விளங்கிய 
சோமசுந்தரம்‌ அவர்களின்‌ தந்தை சங்கரன்‌ இலங்கையில்‌ 
குடியேறி சம்பாதித்ததை வைத்து உள்ளூரில்‌ (அதிகரம்‌) ஓட்டு 
வீடு கட்டியபோது எதிர்ப்பு வந்தது. அதை மீறி அவர்‌ ஓட்டு 
வீட்டை கட்டியதையும்‌ இந்நூலில்‌ கூறுகிறார்‌. 
பெரியவர்‌ உலகநாதன்‌ இத்தகைய தொடர்பில்‌ கிடைத்த 
செய்திகளையெல்லாம்‌ சேர்த்து இந்நூலை எழுதியிருப்‌ 
பதோடு கல்குளம்‌ ஊரிலிருந்து இலங்கை சென்ற நடேசன்‌ 
என்பவரின்‌ ஜெயசீலன்‌ என்ற மகன்‌ (சென்னை உயர்நீதி 
மன்ற வழக்குரைஞர்‌) அளித்த ஆவணங்கள்‌ அடிப்படை 
யிலேயும்‌ எழுதியிருக்கிறார்‌. உள்ளூரிலிருந்து சென்று இலங்‌ 
கையில்‌ போராடிய கல்குளம்‌ கே.எஸ்‌. நடேசன்‌, ஆலம்பட்டு 
பி.எஸ்‌. ஆறுமுகம்‌ ஆகியோரோடு கட்டையன்‌, குன்னக்குடி 
முத்தையா, காட்டாத்தங்குடி ராமதாஸ்‌, அக்காலத்தில்‌ பாதுகாப்‌ 
புக்காக வீச்சரிவாள்‌ வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்ட 
கா.வீ. சங்கரலிங்கம்‌ (காரைக்குடி வட்டாரத்தில்‌ இழிவு 
ஒழிப்பு இயக்கத்தை முதன்‌ முதலாகத்‌ தொடங்கெவர்‌) போன்ற 
உள்ளூர்காரர்களையும்‌ ஆங்காங்கே கூறிச்செல்வது குறிப்‌ 
பிடத்தக்கது. நூலில்‌ இவ்வாறு பெயர்களாகவும்‌ சிறுகுறிப்பு 
களாகவும்‌ சொல்லப்படும்‌ ஒவ்வொருவரைப்‌ பற்றியும்‌ 
விரிவாக எழுதக்கூடிய அளவில்‌ செய்திகள்‌ இருக்கக்கூடும்‌. 
ஆனால்‌ அதற்கான ஆவணங்கள்‌ தான்‌ கிடைக்க வேண்டும்‌. 
ஒடுக்கப்பட்டோரின்‌ போராட்ட வரலாற்றை அவ்வாறுதான்‌ 
திரட்ட முடியும்‌. சட்டைக்கட்சி பற்றிய இந்நூலின்‌ குறிப்பும்‌ 
முக்கியமானது. சட்டை என்பது மேல்‌ உடலை முழுவது 
மாக மறைக்கும்‌ ஒரு ஆடை. நவீனத்தின்‌ பங்களிப்பு. 
துண்டை தோளிலோ உடல்‌ முழுவதும்‌ மறைக்கும்படி 
யாகவோ போட முடியாத சமூகத்தில்‌ சட்டை என்னும்‌ இந்த 
ஆடை வடிவம்‌ என்ற அளவில்‌ மேல்கழ்‌ என்ற தனித்துவம்‌ 
இல்லாமல்‌ எல்லோரையும்‌ ஒன்றாக்குகிறது. எனவே நவீனத்‌ 
தின்‌ வருகையை உள்ளூரில்‌ எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது 
என்பதையும்‌, ஒடுக்கப்பட்ட மக்கள்‌ அதற்காகவே போராடிய 
விதத்தையும்‌ பார்க்கிறோம்‌. அந்த வகையில்‌ கே. இராஜலிங்கம்‌ 


xii 


பற்றிய வரலாறு முதன்முறையாக தகவல்கள்‌ திரட்டப்பட்டு 
இலங்கைக்கும்‌ தமிழகத்திற்குமாக சேர்த்து இந்நூலே எழுதப்‌ 
பட்டிருக்கிறது. இலங்கையில்‌ கூட நடவாத இதனை பூர்வீக 
பூமியில்‌ ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ சாத்தியப்படுத்தியிருக்‌ 
கிறார்‌. போற்றத்தக்க்ப்‌ பணி இது. 


ஐரோப்பியர்களால்‌ உருவான நவீன தொழிற்களம்‌ 
நவீன சுரண்டலையும்‌ உட்கொண்டிருந்தது. அதன்‌ நலனுக்‌ 
கேற்ப ஜனநாயக வடிவங்களையும்‌ அது கையாண்டது. 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ இந்தியாவில்‌ இயற்றப்பட்ட 
அடிமை முறை ஒழிப்புச்‌ சட்டத்திற்கும்‌ நவீன தொழிற்‌ 
களங்களுக்கு கூலிகள்‌ தேவைப்படுவதற்கும்‌ தொடர்பு இருந்‌ 
தது. நவீன தொழிற்களம்‌ சார்ந்து தொழிலாளர்களின்‌ போராட்‌ 
டங்கள்‌ காரணமாக தொழிற்சங்கங்களும்‌ உருவாகியது. 


ரூ ஸ்‌ ர 


இலங்கை மலையக தேயிலைத்‌ தோட்டம்‌ பல்வேறு 
போராளிகளை உருவாக்கியது. அவர்களுள்‌ ஒருவர்‌ தான்‌ இந்‌ 
நூலின்‌ நாயகரான கே. ராஜலிங்கம்‌. மலையக தொழிலாளர்‌ 
என்றாலே இடதுசாரி இயக்கங்களையே அறிய நேரும்‌ நமக்கு 
அதற்கு முன்பே செயல்பட்ட இயக்கமாக காங்கிரஸ்‌ கட்சியை 
நாம்‌ இந்நூல்‌ மூலம்‌ அறிகிறோம்‌. நவீன தொழிற்களம்‌ 
தொழிற்சங்கங்களை மட்டுமல்லாது கல்வி, வேலை, ஆங்‌ 
கிலம்‌, அரசியல்‌ அறிவு போன்றவற்றையும்‌ உருவாக்கியது. 
எல்லாம்‌ கலந்ததே இக்காலக்கட்டத்தின்‌ நவீன அரசியல்‌. 


சங்குவாரி தோட்டத்தில்‌ பிறந்த அவர்‌ இந்தியாவிலிருந்து 
சென்ற மூன்றாவது தலைமுறையாளர்‌. நவீனக்‌ கல்வி பெற்று 
சில காலம்‌ ஆசிரிய பணியாற்றிவிட்டு நிறுத்திக்‌ கொண்ட 
இராஜலிங்கம்‌ காங்கிரஸின்‌ அரசியல்‌ அணுகுமுறைகளை 
இலங்கையின்‌ மலையக அரசியல்‌ தளத்தில்‌ கையாண்டார்‌. 
அதனாலேயே மலையக காந்தி என்றும்‌ அழைக்கப்பட்டார்‌. 
அவரோடு ஒடுக்கப்பட்ட வகுப்பைச்‌ சேர்ந்த எஸ்‌.எஸ்‌. சோம 
சுந்தரமும்‌, மற்றொருவரான தொண்டைமானும்‌ இணை 


xiii 


செயல்பாட்டாளர்களாக விளங்கினர்‌. தன்னுடைய அணுகு 
முறையால்‌ தொழிலாளர்‌ மத்தியில்‌ கே. ராஜலிங்கம்‌ வீட்டில்‌ 
பெரியண்ணன்‌ அன்று அழைக்கப்பட்டார்‌. 20 வயது முதலே 
பொதுவாழ்வில்‌ ஈடுபட்ட அவர்‌ 1927ம்‌ ஆண்டு காந்தி 
இலங்கை சென்றபோது அவரை சந்தித்ததோடு (அப்போது 
அவருக்கு வயது 19) தொடர்ந்து நேருவோடும்‌ தொடர்பில்‌ 
இருந்தார்‌. இலங்கை செல்லும்போது நேரு அவர்களின்‌ 
உரையை மொழிபெயர்ப்பவராக இருந்தார்‌. சைவ உணவு, 
கதராடை என்று வாழ்ந்த அவர்‌ திருமணம்‌ செய்து கொள்ள 
வில்லை. இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ தொடங்கப்பட்ட 
போது அதன்‌ முதல்‌ செயலாளராக கே. ராஜலிங்கம்‌, தலைவ 
ராக லட்சுமண செட்டியாரும்‌ ஆனார்கள்‌. மிக இள வயதி 
லேயே இப்பொறுப்பை ஏற்றவராக கே. ராஜலிங்கம்‌ இருந்‌ 
தார்‌. அந்த அளவிற்கு இலங்கையில்‌ காங்கிரஸின்‌ தீவிர 
செயற்பாட்டாளராக விளங்கியிருக்கிறார்‌. இன்று அரசு கல்வி 
நிலையமாக உயர்ந்திருக்கும்‌ சரஸ்வதி மகாவித்யாலயத்தை 23 
வயதில்‌ (1932) அவர்‌ ஏற்படுத்தினார்‌. கே. ராஜலிங்கம்‌ காங்‌ 
கிரஸ்‌ தலைவராக இருந்தபோது அவரை சந்தித்து நெகிழ்ந்து 
எழுதிய கல்கி அவர்கள்‌ கல்கி இதழின்‌ அட்டையில்‌ அவர்‌ 
படத்தை அச்சிட்டு 'தீனர்களின்‌ தொண்டர்‌: என்று எழுதினார்‌. 
இத்தொடர்ச்சியில்‌ இலங்கை விடுதலைக்குப்‌ பின்‌ இலங்கை 
பாராளுமன்ற உறுப்பினரானார்‌. 


இந்நூலில்‌ கே. ராஜலிங்கம்‌ வரலாற்றினூடாக நமக்கு 
சில குறிப்பிடத்தக்க அரசியல்‌ புரிதல்கள்‌ கிடைக்கின்றன. 
இலங்கையில்‌ வாழ்ந்த பூர்வீகத்‌ தமிழர்களின்‌ பிரச்சினை 
களை விடவும்‌ மலையகத்‌ தமிழர்‌ சார்பாக நடந்துவந்த 
தோட்டத்‌ தொழிலாளர்‌ பிரச்சினையே தமிழர்களின்‌ போராட்ட 
குறியீடாக விளங்கி வந்திருக்கிறது. இலங்கை விடுதலைக்குப்‌ 
பின்‌ அமைந்த சிங்களர்‌ தலைமையிலான இலங்கை அரசு 
முதலாவதாக கொணர்ந்தது, இந்திய வம்சாவளி தோட்டத்‌ 
தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டத்தை தான்‌. இந்நூல்‌ தரும்‌ 
குறிப்பின்படி அரசு நிர்வாகத்தில்‌ இலங்கை தமிழர்களும்‌ 
பொருளாதாரத்தில்‌ தேயிலை ரப்பர்‌ ஏற்றுமதியினால்‌ இந்திய 


xiv 


வம்சாவழித்‌ தமிழர்களும்‌ தான்‌ இருக்கிறார்கள்‌ என்று கருதி 
(சிங்கள அரசு நவீன தேசியவாத கருத்தியல்படி) சிங்களர்கள்‌ 
மீள தமிழர்களின்‌ முக்கியத்துவம்‌ குறைக்கப்பட வேண்டு 
மென்ற எண்ணப்போக்கு வளர்க்கப்பட்டது. இலங்கையின்‌ 
வளம்‌ இந்தியத்‌ தமிழர்கள்‌ மூலம்‌ இந்தியா கொண்டு செல்லப்‌ 
படுகிறது என்ற பிரச்சாரம்‌ வலுப்பெற்றது. இதற்காகத்‌ தான்‌ 
முதலில்‌ இந்திய வம்சாவழி தமிழர்களின்‌ குடியுரிமையைப்‌ 
பறிக்கும்‌ பிரஜா உரிமை மறுப்புச்‌ சட்டம்‌ கொணரப்பட்டது. 
இதனை அப்போது பாராளுமன்ற உறுப்பினராய்‌ இருந்த 
கே. ராஜலிங்கம்‌ கடுமையாக எதிர்த்தார்‌. ஜெனிவாவில்‌ 
நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்‌ சம்மேளனத்தில்‌ இது 
தொடர்பாக மகஜர்‌ சமர்ப்பித்தார்‌; உரையாற்றினார்‌. கே. ராஜ 
லிங்கம்‌ அவர்களின்‌ பதிவுகள்‌ வரிசைக்கிரமமாக கிடைக்க 
வில்லை. எனினும்‌ இரண்டு உரைகள்‌ முழுமையாக இந்‌ 
நூலில்‌ இணைக்கப்பட்டுள்ளன. அவ்விரண்டு உரைகளும்‌ 
அவரின்‌ வாதத்திறனையும்‌ போராட்டத்தையும்‌ ஒருசேரக்‌ 
கூட்டுகின்றன. 


பிரஜா உரிமை மறுப்புச்‌ சட்டம்‌ இயற்றப்படுவதற்கு 
முன்‌ தோட்டத்‌ தொழிலாளி பிரதிநிதிகள்‌ ஏழு பேர்‌ நாடாளு 
மன்றம்‌ சென்றார்கள்‌. சட்டத்திற்கு பிந்தைய தேர்தலில்‌ 
ஒருவர்‌ கூட நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை. 
குடியுரிமை பெற கடினமான விதிமுறைகளை அரசு விதித்‌ 
தது. இதில்‌ முக்கியமான விசயம்‌ என்னவென்றால்‌ இந்திய 
வம்சாவளி தமிழர்களுக்கு எதிரான இச்சட்டத்தை தங்க 
ளுடைய பிரச்சினையில்லை என்று கருதி இலங்கை தமிழ்‌ 
பிரதிநிதிகள்‌ எதிர்க்கவில்லை. யாழ்ப்பாண சாதிய மனத்திற்கு 
மலையகம்‌ இழிசாதி அடையாளமாக இருந்ததால்‌ இதை 
அவர்கள்‌ எதிர்க்காமல்‌ போனதில்‌ வியப்பில்லை. சட்ட 
அமைச்சராக இருந்த கந்தையா வைத்தியநாதன்‌ என்ற தமிழர்‌ 
இச்சட்டத்தை தாக்கல்‌ செய்தார்‌. பின்னர்‌ இப்பிரச்சினை 
மலையக தமிழர்களின்‌ போராட்டமாகவே தனித்து நீடித்தது. 
பிரஜா உரிமை மறுப்புச்‌ சட்டம்‌ புலம்பெயர்ந்தோர்‌ வாழ்வில்‌ 


XV 


மட்டுமல்ல அதன்‌ தொடர்பில்‌ பலன்‌ பெற்ற உள்ளூர்களையும்‌ 
பாதித்தன. இச்சட்டம்‌ வந்த பின்னால்‌ குறிப்பிட்ட கால 
வரையறைக்குள்‌ ரூ. 30/-க்கு மேல்‌ ஒருவர்‌ இந்தியாவுக்கு 
பணம்‌ அனுப்ப முடியாமல்‌ போனது. புதிதாகவும்‌ ஆட்கள்‌ 
வேலைக்கு போக முடியவில்லை. இதை ஒட்டி காரைக்குடி 


வட்டார மக்கள்‌ ஒடுக்கப்பட்டோர்‌ மும்பை, பெங்களூரு ' 


வுக்கும்‌ பின்னர்‌ வளைகுடா நாடுகளுக்கும்‌ இடம்பெயர்ந்‌ 
தனர்‌. 

இதற்கு அடுத்ததாக சிங்களம்‌ மட்டுமே ஆட்சிமொழி 
(1956) என்ற சட்டத்தை இலங்கை அரசு கொணர்ந்தது. 
இத்தருணத்தில்‌ தமிழர்‌ என்ற அடையாளத்திற்கு கேடு 
என்று கருதி பூர்வீக ஈழத்‌ தமிழர்கள்‌ எதிர்க்கத்‌ தொடங்கினர்‌. 
இவ்வாறு தொடங்கிய எதிர்ப்பின்‌ தொடர்ச்சி தான்‌ 1980களின்‌ 
ஆயுத போராட்டமாக பரிணமித்தது. 1956ம்‌ ஆண்டுக்கு முன்பு 
இருந்த இந்திய வம்சாவளி தமிழர்‌ பிரச்சினை இப்போது 
இலங்கை வாழ்‌ தமிழர்‌ பிரச்சினையாகியது. அதாவது பொரு 
ளாதார ரீதியாகவும்‌ சாதி ரீதியாகவும்‌ ஒடுக்கப்பட்டிருநீ 
தோரின்‌ பிரச்சினையின்‌ தொடர்ச்சியாகவும்‌ மேல்‌ நின்றும்‌ 
தான்‌ ஈழத்தமிழர்‌ என்ற பேரளவு அரசியல்‌ அடையாளம்‌ 
எழுந்தது என்பதே நாமறிந்து கொள்ளும்‌ செய்தி. 

இதற்குப்‌ பின்னால்‌ தமிழர்‌ என்ற ஒற்றை அடையாள 
அரசியலை கட்டுவதற்கான தேவை எழுந்தபோது தமிழர்‌ 
இடையே இருந்த பாகுபாடுகளை உரிமைகளை மறுப்பதற்‌ 
கான உத்தியாக சிங்களத்‌ தரப்பு சுட்டிக்காட்டியது. இத்‌ 
தருணத்தில்‌ தான்‌ முதன்‌ முறையாக தங்களிடையே பாகுபாடு 
கள்‌ இல்லை என்பதை காட்ட வேண்டிய புற நெருக்கடி 


ஈழத்தமிழர்‌ தரப்புக்கு ஏற்பட்டது. இப்பின்னணியில்‌ தாழ்த்‌ ' 


தப்பட்ட மக்களுக்கு வடகிழக்கு பகுதியிலுள்ள கோயில்‌ 
கள்‌ திறக்கப்பட்டதை இந்நூல்‌ சுட்டியிருப்பது குறிப்பிடத்‌ 
தக்க செய்தியாகும்‌. எதிர்ப்பினால்‌ உண்டாகும்‌ நெருக்கடி 
களும்‌ அரசியலில்‌ கவனத்தில்‌ கொள்ளப்பட வேண்டும்‌ 
என்பதை இது சாட்டுகிறது. 


ச 


xvi 


இத்தகைய விரிவான அரசியல்‌ புரிதலையும்‌ இலங்கை 
வம்சாவளி தமிழர்‌ வரலாற்றையும்‌ ஒருசேர இந்நூலில்‌ 
தந்திருக்கிறார்‌ பெரியவர்‌ ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌. 
ஒழுங்கும்‌ சமூக அர்ப்பணிப்பும்‌ கொண்ட கடந்த தலைமுறை 
யின்‌ பிரதிநிதி அவர்‌. கிடைத்த தரவுகளை வைத்து இந்நூலை 
அவர்‌ எழுதியிருக்கும்‌ முறை, போராடிய அனைத்து தரப்‌ 
பினரையும்‌ அங்கீகரிக்கும்‌ மனப்போக்கு, அதிரடி கவன 
ஈர்ப்புக்காக எதையும்‌ வலிந்து செருகாமல்‌ உறுத்தாத மொழி 
நடை வலிந்த இழிவும்‌ தலை கனக்கும்‌ பெருமிதமும்‌ இல்லாத 
அரசியல்‌ போன்றவை இவரிடம்‌ காணப்படும்‌ சிறப்பம்சங்‌ 
களாகும்‌. இப்பெரியவரின்‌ உழைப்பைப்‌ பார்க்கும்போது 
குற்றவுணர்வும்‌ இயலாமையும்‌ தொற்றிக்‌ கொள்கிறது. 
அவற்றை இவ்வாறு அணிந்துரை எழுதி நீக்கி கொள்வதற் 
கான வாய்ப்பையும்‌ அவரே அளித்துவிட்டார்‌. இதற்காக 
அவருக்கு நன்றி கூறி, ஒடுக்கப்பட்டோர்‌ வரலாற்றியலின்‌ 
தனித்துவமான பங்களிப்பு இந்நூல்‌ என்று பரிந்துரைத்து 
முடித்துக்‌ கொள்கிறேன்‌. 


நன்றி. 


- ஸ்டாலின்‌ ராஜாங்கம்‌. 


Kx x 


சிலம்புச்‌ செல்வரின்‌ கணிப்பு 


சிலம்புச்‌ செல்வர்‌ என தமிழ்‌ மக்களால்‌ அன்புடன்‌ 
அழைக்கப்படும்‌ திரு. ம.பொ.சி. அவர்கள்‌ ஏழ்மையின்‌ 
காரணமாக இரண்டாம்‌ வகுப்பு வரை தான்‌ படித்தார்‌. ஆனால்‌ 
தமிழில்‌ பாண்டித்தியம்‌ பெற்றவர்‌. மிகச்‌ சிறந்த இலக்கிய 
பேச்சாளர்‌. அவர்‌ இலக்கிய சொற்பொழிவிற்காக அடிக்கடி 
இலங்கை செல்வார்‌. அங்குள்ள பூர்வீக தமிழர்‌ மற்றும்‌ இந்திய 
வம்சாவளித்‌ தமிழரிடையே நன்கு பரீட்சையம்‌ ஆனவர்‌. 
இந்திய வம்சாவளித்‌ தமிழர்களுக்கும்‌ யாழ்ப்பாணத்‌ தமிழர்‌ 
களுக்கும்‌ இடையில்‌ இருக்கும்‌ வேற்றுமைகளைக்‌ கண்டு 
மனம்‌ வருந்தி ''எனது போராட்டம்‌”' என்னும்‌ நூலில்‌ எழுதி 
யுள்ளதை இங்கு குறிப்பிடுவது அவசியம்‌. அதை அவர்‌ 
மொழியிலேயே கீழே தந்துள்ளோம்‌: 


“அப்போது தமிழ்க்‌ காங்கிரசின்‌ தலைவராக இருந்த 
இரு. ஜி.ஜி. பொன்னம்பலம்‌ அவர்களை நான்‌ சந்திக்க 
வில்லை. நான்‌ கொழும்பு சென்றபோது அவர்‌ அங்கு இருக்க 
வில்லை. இலங்கை இந்தியர்‌ காங்கிரசின்‌ அதிகாரபூர்வமான 
தலைவராக இருந்த திரு. இராஜலிங்கம்‌, அதன்‌ செயலாளர்‌ 
திரு. சுப்பையா மற்றும்‌ இலங்கை இந்தியர்‌ காங்கிரசில்‌ 
செல்வாக்கு மிக்க தலைவர்களாய்‌ இருந்த திரு. அஜீஸ்‌, 
இரு. தொண்டைமான்‌ ஆகியோர்‌ இலங்கை பார்லிமெண்டு 
கட்டிடத்திலே எனக்குத்‌ தேநீர்‌ விருந்தளித்தனர்‌. அந்த விருந்‌ 
தின்‌ முடிவிலே இலங்கை இந்தியர்‌ பற்றி எனது கருத்தை 
வெளியிட வேண்டுமென்று அவர்கள்‌ கோரினர்‌. :” 

“இலங்கை இந்திய காங்கிரசிடம்‌ எனக்கு இருந்த நல்‌ 
லெண்ணத்தை முதலில்‌ தெரிவித்துவிட்டு பின்னர்‌ அதனிடம்‌ 
நான்‌ கண்ட குறைபாடுகளையும்‌ எடுத்துக்‌ கூறினேன்‌. 


xviii 


பெயரையும்‌ கொடியையும்‌ மாற்றும்படி கூறினேன்‌. மேலும்‌ 
தென்‌ ஆப்பிரிக்க இந்தியர்களின்‌ துயர்‌ துடைக்க ஒரு காந்தி 
தோன்‌ றினார்‌. அதுபோல இலங்கைத்‌ தமிழர்களின்‌ துயர்‌ 
துடைக்க ஒரு காந்தி தேவைப்படுகிறார்‌. *' இலங்கை சிறிய 
நாடாக இருக்கலாம்‌. ஆனால்‌ சிறிய நாட்டை ஆள்பவர்‌ பெரிய 
புத்தியுடையவராக இருக்கக்கூடாது என்று ஏதுமில்லையே 
என்றதற்கு அங்கு எதிர்ப்பு இருந்ததாக ம.பொ... எழுதி 
யுள்ளார்‌. 

தீண்டாமை கொடுமைகள்‌ பற்றி குறிப்பிடுகையில்‌: 
“இலங்கை பூர்வகுடித்‌ தமிழர்களிடம்‌ நான்‌ மற்றொரு 
பெருங்குறையையும்‌ கண்டேன்‌; அது தீண்டாமை என்னும்‌ 
கொடுமையாகும்‌. யாழ்ப்பாண மாநிலத்தில்‌ தீண்டாமை 
மிகவும்‌ கடுமையாக இருந்து வருகிறது. ஆங்கில மோகம்‌ 
பிடித்த படித்தவர்களிலேயும்‌ பலர்‌ இந்த மூடநம்பிக்கைக்கு 
இரையாகியுள்ளனர்‌. இலங்கைத்‌ தமிழர்களிலே “தாழ்த்தப்‌ 
பட்டவர்கள்‌'' என்போர்‌ போர்க்குணம்‌ படைத்தவர்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களை ஒதுக்குவதும்‌ ஒடுக்குவதும்‌ தமிழினத்‌ 
தைப்‌ பிளவுபடுத்தி, சிங்கள ஆதிக்கத்துக்கு எதிரான தமிழ்‌ 
இனத்தின்‌ உரிமைப்‌ போரைப்‌ பலவீனப்படுத்துவதாகும்‌. 
கொடுமை என்னவென்றால்‌, யாழ்ப்பாணப்‌ பகுதியிலே 
தாழ்த்தப்பட்ட மக்களுக்குக்‌ கோயிலுக்குள்‌ செல்லவும்‌ 
உரிமை வழங்கப்படாததாகும்‌'' என ம.பொ.சி. அவர்கள்‌ 
மனம்‌ வருந்தி எழுதியுள்ளார்‌. மேலும்‌ எழுதுகிறார்‌: 

எனது முதல்‌ சுற்றுலாவின்போது இந்திய வம்சாவளித்‌ 
தமிழர்கள்‌ மீது யாழ்ப்பாணத்‌ தமிழர்களுக்கு வெறுப்பிருக்கக்‌ 
கண்டேன்‌. இந்திய வம்சாவளித்‌ தமிழர்கள்‌ தங்களுடைய 
வாழ்வுக்குப்‌ போட்டியாக வந்தவர்கள்‌ என்ற வெறுப்புணர்ச்சி 
யாழ்ப்பாணத்‌ தமிழர்களிடையே நிலவியது. இதை எல்லாம்‌ 
பார்த்துத்தான்‌ - தமிழர்களிடமுள்ள குறைபாடுகளையும்‌ 
போக்குவதற்காகத்தான்‌ - இலங்கைத்‌ தமிழர்களுக்கு ஒரு 
காந்தி தேவை என்று அட்டன்‌ மாநாட்டிலே நான்‌ கூறினேன்‌. '' 


xix 


சிலம்புச்‌ செல்வர்‌ இலங்கை பூர்வீகக்‌ குடி தமிழர்கள்‌ 
இந்திய தமிழர்களை வெறுத்ததாலே குடியுரிமை சட்டத்தை 
பூர்வீகக்‌ குடி தமிழர்களை வைத்தே சுலபமாக சிங்கள அரசு 
நிறைவேற்றிக்‌ கொண்டது என்று கூறியுள்ளார்‌. இந்த நூலிலும்‌ 
இக்கருத்தை வலியுறுத்திக்‌ கூறியுள்ளோம்‌. பூர்வீகக்‌ குடி 
தமிழர்களை விட 'சிங்களரே' மேல்‌ என சகோதர தமிழினத்தை 


சொல்ல வைத்தனர்‌. 


Kk xx 


இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக, இலங்கை 
இந்திய வம்சாவளி தோட்டத்‌ தொழிலாளர்களின்‌ நலனுக்காக 
வும்‌,, உரிமைக்காகவும்‌ தன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ போராடிய, 
கல்குளம்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ பற்றிய நூலைத்‌ 
தொகுத்து எழுதும்படி அமரர்‌ கே. ராஜலிங்கம்‌ அவர்களின்‌ 
குடும்ப வாரீசான இலங்கையில்‌ தோட்டத்‌ தொழிலாளர்க்கு 
மட்டுமின்றி, இலங்கையில்‌ பல்வேறு தொழில்கள்‌ செய்து 
பிழைப்பு நடத்திய இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு மல்யுத்‌ 
தம்‌, சிலம்பாட்டம்‌, குஸ்தி போன்ற தற்காப்புக்‌ கலைகளின்‌ 
ஆசானாய்‌ விளங்கிய கல்குளம்‌ திரு. சே. நடேசன்‌ அவர்களின்‌ 
மகன்‌, சென்னை உயர்நீதிமன்ற வழக்குறைஞர்‌ இரு. சே.ந. 
ஜெயசீலன்‌ அவர்கள்‌, அவருக்குக்‌ கிடைத்த ஆவணங்களை 
என்னிடம்‌ தந்து, எழுதும்படிக்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. 

இந்த அரிய வாய்ப்பினை எனக்களித்து, இலங்கை 
நாடாளுமன்ற உறுப்பினர்‌ அய்யா அமரர்‌ கே. இராஜலிங்கம்‌ 
அவர்கள்‌ பற்றி அறிந்து கொள்கின்ற வாய்ப்பினையும்‌, இச்‌ 
சிறிய நூலாயினும்‌ சீரிய பல வரலாற்று உண்மைகளை உள்‌ 
ளடக்கிய நூலாகவும்‌ எழுதுகின்ற வாய்ப்பினைக்‌ கொடுத்‌ 
ததற்கு எனது உளமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்‌ 
கிறேன்‌. சிங்கள இனவெறியின்‌ ஊற்றுக்கண்ணின்‌ தோற்றம்‌ 
இந்நூலில்‌ தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 


நூற்றுக்கணக்கான தலைவர்கள்‌ தமிழ்நாட்டிலும்‌, 
பல்வேறு நாடுகளில்‌ குடியேறி அங்கேயும்‌, தம்‌ மக்களின்‌ 
சுந்திரமான - சமத்துவ வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக்‌ 
கொண்டவர்களின்‌ வரலாறுகள்‌ வெளிச்சத்திற்கு வராமல்‌, 
கிணற்றிலிட்ட கற்களாய்‌ மறைந்து கடக்கின்றன. 


xxi 


அவற்றை அகழ்ந்தெடுத்து, குன்றின்‌ மேலிட்ட விளக்கு 
களாக்கிடும்‌ முயற்சியே திரு. சே.ந. ஜெயசீலன்‌ அவர்களின்‌ 
இந்த முயற்சியாகும்‌. இதற்கு முன்பு, தமிழகத்தில்‌ சுமார்‌ 150 
ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தீனர்களின்‌ விடியலுக்காகவும்‌ ்‌ 
விடுதலைக்காகவும்‌ பிரிட்டிஷ்‌ இந்திய ஆட்சியாளர்களிடம்‌ 
போராடியும்‌ - வாதாடியும்‌ வந்த சமூகப்‌ போராளிகள்‌ பல 
பேருடைய வரலாற்றுக்‌ குறிப்பினை சுமார்‌ 26 ஆண்டுகளுக்கு 
முன்னேயே ''சமத்துவத்தின்‌ தூதுவர்கள்‌'' என்ற தலைப்பிலும்‌, 
சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டெடுக்க நடந்த போரில்‌ 
மகாராணி வீரமங்கை வேலுநாச்சியாரின்‌ வெற்றிக்கு தன்‌ 
உயிரைத்‌ தீக்கிரையாக்கிய முதல்‌ தற்கொலை பெண்‌ போராளி 
குயிலியின்‌ வரலாற்றுத்‌ துளிகளையும்‌ குயிலியின்‌ தியாகத்தில்‌ 
வேலுநாச்சியாரின்‌ வெற்றி என்ற சிறிய நூலையும்‌ தமிழ்‌ 
உலகிற்கு அளித்தவன்‌ என்ற பின்னணியோடு இந்த “சிங்களத்‌ 
தீவினிலே தனர்களின்‌ தொண்டர்‌ கே. ராஜலிங்கம்‌”? என்ற 
தலைப்பிலும்‌ தொகுத்து நூலாக்கியதில்‌ பெருமைப்படுகின்‌ 
றேன்‌. தீனர்‌ என்றால்‌ வறியவர்‌ என்று பொருள்‌. 


தலைவர்‌ ராஜலிங்கம்‌ மறைந்து சற்றேறக்குறைய ஞ்ச 
ஆண்டுகள்‌, அரை நூற்றாண்டைக்‌ கடந்துவிட்ட பின்னரும்‌, 
மலைநாட்டு மக்களின்‌ மன்தில்‌ நீங்காத இடத்தைப்‌ பிடித்‌ 
தவராக வாழ்கிறார்‌ என்ற ஒன்றே போதும்‌ அவரின்‌ கன்னல்‌ 
மற்ற பணிக்குச்‌ சான்று! தலைவர்‌ இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ பற்றி 
மனிதருள்‌ மாணிக்கம்‌ என்றும்‌, மலைநாட்டுக்‌ காந்தி என்றும்‌, 
மலையக மக்களின்‌ எழுச்சிக்காக போராடியவர்‌ என்றும்‌, 
ஈழத்து காந்தி என்றும்‌, வீரகேசரி “குன்றின்‌ குரல்‌” 'செய்தி' 
போன்ற பத்திரிகைகள்‌ புகழாரம்‌ சூட்டியது. 

மலையக மாதர்‌ இயக்க முன்னோடி என்று புகழப்பட்ட? 
செல்வி கே. தவமணி அம்மா அவர்கள்‌ செய்தி (வீரகேசரி) 
18-8-2002 கே. ராஜலிங்கத்தின்‌ அன்புச்‌ சகோதரி என்பது குறிப்‌ 
பிடத்தக்கது. 


இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்‌ கே. ராஜலிங்கத்தின்‌ 
குடும்பம்‌ குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு 


xxii 


கம்பளைசங்குவாரி தோட்டத்தில்‌ தன்‌ தமையனைப்‌ போலவே 
திருமணம்‌ செய்து கொள்ளாமல்‌ சமூகப்‌ பணியாற்றினார்‌ 
கே. தவமணி அம்மாள்‌ என்பதே சான்று. கம்பளை சங்குவாரி 
தோட்டத்தைச்‌ சார்ந்த மறைந்த பெரிய கங்காணி காளிமுத்து 
காளியம்மாள்‌ தம்பதியினரின்‌ புதல்வியான செல்வி 
கே. தவமணி அம்மா அவர்கள்‌ ஹோமியோபதி டிப்ளமோ 
பட்டம்‌ பெற்ற மருத்துவர்‌ ஆவார்‌. 

மலையக மாதர்‌ இயக்க வரலாற்றில்‌ கே. நடேச ஐயர்‌ 
அவர்களின்‌ மனைவி மீனாட்சி அம்மையார்‌ முதன்மை 
யானவர்‌ ஆவார்‌. அவரைப்‌ போலவே தவமணி அம்மாளும்‌ 1936 
முதல்‌ மலையக தோட்டப்‌ பகுதியில்‌ தீண்டாமை ஒழிப்பு, 
மகளிர்‌ முன்னேற்றம்‌, சுகாதாரக்‌ கல்வி, தொழிற்சங்க இயக்கம்‌ 
பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்‌. நடேச அய்யரின்‌ 
மனைவி மீனாட்சி அம்மையாரும்‌ தீண்டாமை ஒழிப்பில்‌ 
ஈடுபட்டிருந்தார்கள்‌ என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. தவமணி 
அம்மா அவர்கள்‌ வெறும்‌ ஹோமியோபதி டிப்ளமோ 
பட்டதாரி மட்டுமல்ல, தீண்டாமை ஒழிப்பில்‌ ஈடுபட்ட 
சீர்திருத்தவாதியாகவும்‌, தொழிற்சங்கவாதியாகவும்‌ மட்டுமல்‌ 
லாது சிறந்த எழுத்தாளராகவும்‌ இருந்தார்‌ என்பதற்கு மலையக 
மக்கள்‌ முன்னேற்றம்‌ பற்றி வீரகேசரி, தினகரன்‌, சுதந்திரன்‌, 
காங்கிரஸ்‌, நவஜீவன்‌ செய்தி ஆகிய பத்திரிகைகளில்‌ அவர்‌ 
எழுதிய கட்டுரைகளே சான்று! 


இலங்கை இந்திய காங்கிரஸ்‌, புசல்லவ இந்து வாலிபர்‌ 
சமாஜம்‌, பதுளை சமத்துவ சங்கம்‌ போன்ற சங்கங்களோடு 
இணைந்து தனது சமூக, தொழிற்சங்கப்‌ பணிகளை திறம்படச்‌ 
செய்தவர்‌ செல்வி கே. தவமணி அம்மா அவர்கள்‌. 


ஒருமுறை இந்திய சுதந்திரப்‌ போராட்ட தியாகியும்‌, 
காங்கிரஸ்‌ தலைவருமான சத்தியமூர்த்தி அவர்கள்‌ மலையகப்‌ 
பகுதியில்‌ சுற்றுப்பயணம்‌ மேற்கொண்டு பிரச்சாரம்‌ செய்த 
போது அவருடன்‌ கூடவே பயணித்து மேடையேறிய வீராங்‌ 
கனையாவார்‌. தீரர்‌ சத்தியமூர்த்தி அவர்களால்‌ புகழப்பட்‌ 
டவர்‌, பாராட்டப்பட்டவர்‌ கே. தவமணி அம்மா என்பதும்‌ 


xxiii 


குறிப்பிடத்தக்கது. ஆக, சுதந்திர வேட்கையும்‌ சமத்துவ 
வேட்கையும்‌, தீண்டாமை ஒழிப்புப்‌ பிரச்சாரமும்‌, தவமணி 
அம்மாளின்‌ தலையாய பணியாக இருந்தது. 20-07-2002ல்‌ 
நடந்த அவரது மரணம்‌ மலையக மக்களுக்கு பேரிழப்பே 
ஆகும்‌. அவரது வாழ்வு இலங்கை பாராளுமன்ற எம்‌.பி. 
கே. ராஜலிங்கத்தின்‌ குடும்பத்தோடு பொதுப்‌ பணியோடு 
இணைந்திருந்தது என்பதை அறிய முடிகிறது. 

அது மட்டுமின்றி, இலங்கை சிங்கள அரசும்‌, தேயிலை 
ரப்பர்‌ தோட்ட ஆங்கில முதலாளிகளும்‌, தொழிலாளர்களின்‌ 
பிள்ளைகள்‌ படிப்பறிவு பெற வாய்ப்பே கொடுக்காமல்‌, 
மறுத்ததோடு மட்டுமின்றி, அந்தத்‌ சிறார்களையும்‌ பண்ணை 
யாட்களாகப்‌ பயன்படுத்திய கொடுமையை நன்கு உணர்ந்த 
கே. ராஜலிங்கம்‌ அவர்கள்‌, கல்வி ஒன்றினால்‌ தான்‌, ஏழை 
இந்திய வம்சாவளித்‌ தொழிலாளர்களின்‌ பிள்ளைகளின்‌ 
வாழ்வு ஒளிமயமாகும்‌ என்பதையும்‌, உலகை அறிந்துகொள்ள 
ஒரு வாய்ப்புக்‌ கிடைக்கும்‌ என்பதையும்‌, தன்னைத்‌ தானே 
தெரிந்து கொள்ளும்‌ தகுதியை வளர்த்துக்‌ கொள்ளவும்‌ கல்வி 
அவசியம்‌ என்பதற்காக 1938ம்‌ ஆண்டு சரஸ்வதி வித்யாலயம்‌ 
என்ற பள்ளியைத்‌ தொடங்கினார்‌. அதன்‌ தாளாளர்‌ ஆனார்‌. 
சங்குவாரித்‌ தோட்டத்திற்கும்‌, புசல்லவா என்ற இடத்திற்கு 
மிடையே அமைந்திருந்தது சரஸ்வதி பள்ளி. இந்திய வம்சா 
வளித்‌ தமிழர்களின்‌ தலைவராக விளங்கிய கே. ராஜலிங்கத்‌ 
திற்கு ஏழைகளுக்கு எழுத்தறிவைக்‌ கற்பிக்க வேண்டும்‌ என்‌! 
எண்ணம்‌ உருவானதில்‌ வியப்பில்லை! ஆனால்‌ அதற்கான 
பொருளாதாரத்திற்காக, பெரியவர்‌ மாரிமுத்து கங்காண 
தன்‌ நிலத்தையே பள்ளிக்கு தானம்‌ செய்து அளப்பரிய கொடை 
யாளியாகத்‌ திகழ்ந்தார்‌ என்பது இதன்‌ உச்சகட்ட வள்ளல்‌ 
தன்மையாகும்‌. 


காரைக்குடியில்‌ வள்ளல்‌ அழகப்ப செட்டியாரி. கல்விக்‌ 
கொடை எத்தகைய பெருமைக்குரியதோ, போற்றுதலுக்‌ 
குரியதோ அதேபோல்‌ இலங்கை தோட்டத்‌ தொழிலாள ன்‌ 
பிள்ளைகள்‌ படிக்க நிலம்‌ தானம்‌ செய்த பணி அளவில்‌ சிறிய 
தாக இருந்தாலும்‌ நிலவைத்‌ தொடும்‌ தியாகமே ஆகும்‌. 


xxiv 


1932ம்‌ ஆண்டுவாக்கிலேயே பரம ஏழைத்‌ தொழிலாளர்‌ 
களின்‌ அதுவும்‌ தமிழகத்தில்‌ மனித உரிமைகள்‌ மறுக்கப்பட்டு 
புறக்கணிக்கப்பட்ட சமூக மக்களின்‌ வாழ்க்கை கடல்‌ கடந்து 
சென்றாலும்‌ மாறாதிருந்த நிலைகண்டு வருந்திய கே. ராஜ 
லிங்கம்‌ கல்விக்‌ கண்ணைத்‌ திறந்தார்‌, தனது '“சரஸ்வதி வித்யா 
லயா”: என்ற கல்வி நிறுவனத்தின்‌ மூலம்‌! 

“பஞ்சமர்கள்‌ படிப்பதே பாவம்‌' என்று இந்து வேத 
ஆகமங்கள்‌ வீரியம்‌ கொண்டிருந்தபோது சென்னை அடையாறு 
பகுதியில்‌ 1913ம்‌ ஆண்டு 'தியாசபிகல்‌ சொசைட்டி ' என்ற 
நிறுவனத்தால்‌ அரிசனங்களுக்கென்று கல்வி அறக்கட்டளை 
துவங்கப்பட்டது. அன்னிபெசண்ட்‌ அம்மையாரின்‌ முயற்சி 
யால்‌ நடைபெற்ற கல்வி நிறுவனம்‌ தேசிய கல்வி இயக்கத்‌ 
தோடு இணைக்கப்பட்டது. அது 'பஞ்சமர்‌ பள்ளி' என்ற 
பெயரில்‌ இயங்கியது. புனே நகரில்‌ மகாத்மா ஜோதிபா போலே 
சமுதாயப்‌ புறக்கணிப்புக்கு ஆளான மக்களின்‌ பிள்ளைகள்‌ 
படிக்க கல்விச்‌ சாலையை ஆரம்பித்தார்‌. இத்தகைய நூற்றுக்‌ 
கணக்கான உதாரண புருஷர்களைச்‌ சுட்டிக்காட்ட முடியும்‌. 
இவர்கள்‌ எல்லாம்‌ மகாத்மா என்றால்‌ தலைவர்‌ கே. ராஜலிங்கம்‌ 
அவர்களும்‌ மகாத்மாவே! எழுத்தறிவித்த இறைவனே! 


- ஆசிரியர்‌ 


1) 
2) 
3) 


4) 


5) 
6) 


1) 


8) 
9) 


10) 


பகுதி - | 


திரு. கே. ராஜலிங்கம்‌ அவர்களின்‌ பூர்வீகம்‌ 
மஞ்சு விரட்டில்‌ சமூகப்‌ புரட்சி 

சரஸ்வதி மகா வித்தியாலயா தாளாளர்‌ 

கே. ராஜலிங்கம்‌ 

இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ / இலங்கை 
தொழிலாளர்‌ காங்கிரஸ்‌ உதயம்‌ 

இலங்கை சுதந்திர நாடானது 

இந்திய தொழிலாளரும்‌ குடியுரிமை மறுப்பும்‌, 
பறிப்பும்‌ 

கே. ராஜலிங்கம்‌ Pக்கு கல்கியின்‌ புகழாரம்‌ 
தலையங்கம்‌ 

தீனர்களின்‌ தொண்டர்‌, கல்கி தலையங்கம்‌ 
அண்ணல்‌ பி.ஆர்‌. அம்பேத்கர்‌ அழைப்பும்‌, 
சந்திப்பும்‌ 

இலங்கை இந்திய தேசிய காங்கிரஸ்‌ 
10வது வருடாந்தர மாநாடு 


11) ஜெனிவாவில்‌ இலங்கை இந்திய தேசிய 


காங்கிரஸ்‌ தலைவர்‌ இராஜலிங்கம்‌ உரை 


12) இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ தொழிலாளர்‌ 


காங்கிரஸ்‌ உடைந்தது 


பக்கம்‌ 


65 


சல்‌ 


XXVi 


பக்கம்‌ 


18) உடல்நலக்‌ குறைவும்‌ சிகிச்சையும்‌ 74 
14) சிங்களம்‌ மட்டுமே ஆட்சி மொழி 78 
15) அமரரானார்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ 85 


16) சாஸ்த்திரி - சிரிமா பண்டாரநாயக்கா ஒப்பந்தம்‌ 
இராஜலிங்கத்திற்கு வெற்றியா - தோல்வியா? 90 


பகுதி - || 


1) இந்நூலை வெளியிடும்‌ சே.ந. ஜெயசீலன்‌ 
அவர்களைப்‌ பற்றி நூலாசிரியர்‌ 
ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 101 


2) திரு. கே. ராஜலிங்கம்‌ அவர்களுக்கு 

எனது இதய அஞ்சலி 

- சே.ந. ஜெயசீலன்‌, 8.A., 8.1. 103 
3) அதிகரம்‌ 5.5. சோமசுந்தரம்‌ அவர்கட்கு 

சே.ந. ஜெயசீலன்‌ செலுத்தும்‌ இதய அஞ்சலி 119 
4) சமுதாயப்‌ போராளி அய்யா சோமசுந்தரம்‌ பற்றி 

ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ எழுதிய 

நினைவு நாள்‌ கட்டுரை 130 


திரு. கே. ராஜலிங்கம்‌ அவர்களின்‌ 
பூர்வீகம்‌ 


இயற்கை எழில்‌ கொஞ்சும்‌ இலங்கைத்‌ தீவு. இந்து மகா 
சமுத்திரத்தில்‌ ஒரு மரகத தீவு, தற்போதைய ஸ்ரீலங்கா என 
அழைக்கப்படும்‌ நாடு. சூரியனே மறையாத சாம்ராஜ்யத்தின்‌ 
இந்தியா போன்று பிரிட்டீஷ்‌ ஆளுமைக்குட்பட்ட நாடாக 
இருந்தது. அந்த நாட்டிலுள்ள இயற்கை வளம்‌ சரியாகப்‌ 
பயன்படுத்தப்படவில்லை. ஆங்கிலேயர்கள்‌, இலங்கையின்‌ 
மத்திய பகுதியில்‌ வியாபித்து இருந்த மலைவளத்தை தக்க 
முறையில்‌ பயன்படுத்தி, இலங்கையின்‌ பொருளாதாரத்தை 
உயர்த்துவது போல்‌ காட்டிக்‌ கொண்டு தங்கள்‌ பொருளா 
தாரத்தை உயர்த்திக்‌ கொண்டார்கள்‌ ஆங்கிலேய கம்பெனிகள்‌. 
மலையகத்தில்‌ மலைகளை வாங்கி சீர்செய்து, தேயிலை, 
ரப்பர்‌, கொக்கோ, காப்பி தோட்டங்கள்‌ அமைத்தார்கள்‌. இந்த 
கம்பெனிகளை ஏற்படுத்த காடுமேடுகளை செப்பனிட கடுமை 
யான உடலுழைப்பு தேவைப்பட்டதால்‌ இந்தியாவிலிருந்து 
தொழிலாளர்களை குறிப்பாக தமிழ்நாட்டின்‌ தெற்கு மாவட்‌ 
டங்களிலிருந்து அழைத்து வந்து தேயிலை, ரப்பர்‌ தோட்டங்‌ 
கள்‌ அமைத்து பெரும்‌ பொருள்‌ ஈட்டி செழித்தனர்‌. இங்கு 
மட்டுமல்ல தமிழ்‌ தொழிலாளர்கள்‌ மலேசியா, சிங்கப்பூர்‌, 
பர்மா, மொரிசியஸ்‌ போன்ற நாடுகளுக்கும்‌ அழைத்துச்‌ சென்று, 
அவர்களை அடிமையாக்கி அவர்கள்‌ வியர்வையில்‌ தங்கள்‌ 
வாழ்வை வளமாக்கிக்‌ கொண்டார்கள்‌ ஆங்கிலேயர்கள்‌. 


2 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


இந்த நாடுகள்‌ அனைத்தும்‌ ஒரே ஆளுமைக்கு உட்பட்டு 
இருந்ததால்‌, தொழிலாளர்களின்‌ குடியுரிமை பிரச்சனைகள்‌ 
அப்போது இல்லை. தமிழக தொழிலாளர்களை பெருவாரியாக 
இலங்கைக்கு கூலிகளாக அழைத்துச்‌ சென்றனர்‌. தங்களது 
வறுமை நிலையை போக்கிக்‌ கொள்ள, எந்த உத்தரவாதமு 
மின்றி அடிமைகளாக ஏஜெண்டுகள்‌ மூலம்‌, இலங்கையில்‌ 
தேயிலை, ரப்பர்‌ தோட்டங்களில்‌ அடிமை கூலிகளாக அமர்த்‌ 
தப்பட்டனர்‌. தங்கள்‌ வாழ்வு சீர்பெறும்‌ என்று எண்ணிச்‌ 
சென்ற தொழிலாளர்கள்‌ சீர்பெறவில்லை. மாறாக, லைன்‌ 
வீடுகளில்‌, ஒரே ஒரு அறையில்‌ குடும்பங்களாக தங்க வைக்கப்‌ 
பட்டனர்‌. காடு மேடுகளை சீர்படுத்தும்போது மலேரியா 
மற்றும்‌ விஷ ஜந்துக்களின்‌ பாதிப்புக்குள்ளாகினர்‌. தக்க 
பாதுகாப்பின்றி பலர்‌ மாண்டனர்‌. இருப்பினும்‌ ஆங்கில முத 
லாளிகள்‌ காட்டிய ஆசை வார்த்தைகள்‌ தொழிலாளர்களை 
மயக்கியது. ஏஜெண்டுகள்‌ தொழிலாளர்களை கூட்டிச்‌ சென்று 
ஆங்கில தோட்ட முதலாளிகளிடம்‌ விட்டு கமிஷன்‌ வாங்கிய 
தோடு அவர்கள்‌ வேலை முடிந்தது. 'திரைக்கடலோடியும்‌ 
திரவியம்‌ தேடு' என்ற முதுமொழிக்கிணங்க, 18ம்‌ நூற்‌ 
றாண்டு களில்‌ தமிழக தொழிலாளர்கள்‌ கூட்டம்‌ கூட்டமாகக்‌ 
கொத்தடிமைகளாக இலங்கை சென்றனர்‌. ஆனால்‌ திரைகட 
லோடி,யும்‌ திரவியம்தான்‌ கிடைக்கவில்லை. 


இந்தக்‌ கால கட்டத்தில்‌, தற்போதைய சிவகங்கை மாவட்‌ 
டம்‌, கல்லல்‌ யூனியனுக்குட்பட்ட வேப்பங்குளம்‌ கிராம 
பஞ்சாயத்தில்‌, ''கல்குளம்‌'' என்ற சிறு கிராமத்திலிருந்தும்‌, 
அதன்‌ சுற்றுப்புறங்களிலிருந்தும்‌ பலர்‌ இலங்கை மலை 
நாட்டில்‌ வேலையில்‌ அமர்த்தப்பட்டனர்‌. அவர்களுள்‌ 13 
வயதான சிறுவன்‌ ''இராமனும்‌'' ஒருவர்‌. அங்கு சென்று 
எல்லோரையும்‌ போல்‌ கூலித்‌ தொழிலாளியாக தேயிலை, 
ரப்பர்‌ தோட்டங்களில்‌ வேலை செய்தான்‌ இராமன்‌. இவ 
னுடைய சுறுசுறுப்பையும்‌ கடின உழைப்பையும்‌ கண்ட 
ஆங்கில முதலாளிகள்‌, இராமனை ஊக்குவித்து கங்கானி 
என்ற அந்தஸ்தையும்‌ கொடுத்தனர்‌. இராமன்‌ தாயகம்‌ திரும்பி 
மேலும்‌ தங்களின்‌ கிராம பகுதியில்‌ இருந்த உறவினர்கள்‌, 


: ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௪ 


காளிமுத்து பெரிய 
கங்காணியனார்‌ 


தாயின்‌ அரவணைப்பில்‌ 
குழந்தை கே. இராஜலிங்கம்‌ 


3 


4 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


மற்றவர்களையும்‌ இலங்கைக்கு அழைத்து சென்று தான்‌ 
வேலை செய்த ரோஸ்‌ உட்‌ கம்பெனி தோட்டங்களில்‌ தொழி 
லாளர்களாக்கி, தானும்‌ உயர்ந்து, மற்றவர்களையும்‌ உயர்த்‌ 
தினார்‌, இராமன்‌ கங்கானி. 


தன்‌ சொந்த கிராமத்திலிருந்தும்‌, சுற்று வட்டாரத்தில்‌ 
இருந்தும்‌ தான்‌ அழைத்து வந்த தொழிலாளர்களோடு கண்டி 
- நுவரேலியா செல்லும்‌ வழியில்‌ ''சங்குவாரி'' தேயிலை 
தோட்டத்தில்‌ ஆங்கில கம்பெனியர்கள்‌ மதித்துப்‌ போற்றும்‌ 
படி பணிபுரிந்தார்‌. கம்பெனி, ஆங்கில துரைமார்களுக்கு 
கட்டிய பங்களாவை இராமன்‌ குடும்பத்தினர்‌ குடியிருக்க 
அனுமதித்தார்கள்‌. அதில்‌ இன்றும்‌ அவர்களின்‌ சநீததியினர்கள்‌ 
வாழ்ந்து வருகின்றனர்‌. 1914ம்‌ ஆண்டு இராமன்‌ இறந்தார்‌. 
அவரை அடக்கம்‌ செய்ய கம்பெனி தனி இடம்‌ ஒதுக்கிக்‌ 
கொடுத்தது மட்டுமல்லாது, பின்னரும்‌ அவரது சந்ததியினர்‌ 
கள்‌ இறந்தாலும்‌ அதே இடத்தில்‌ அடக்கம்‌ செய்யும்‌ உரிமை 
யைக்‌ கொடுத்து இராமன்‌ கங்காணியின்‌ சமாதியையும்‌ 
அமைக்க உரிமையைக்‌ கொடுத்து கவுரவித்தனர்‌ ஆங்கிலேயே 
தோட்ட முதலாளிகள்‌ என்பது சாதாரண விஷய மல்ல! 


இராமன்‌ அவர்களின்‌ மறைவுக்குப்‌ பின்னர்‌ அவருடைய 
இடத்தில்‌, இராமன்‌ அவர்களின்‌ மூத்த மகன்‌ காளிமுத்து 
நியமிக்கப்பட்டு தந்தையின்‌ வேலையைத்‌ தொடர்ந்தார்‌. 
தந்தை விட்டுச்‌ சென்ற பெரும்‌ குடும்பத்தை தாங்கும்‌ பொறுப்‌ 
பும்‌ அவருக்கு இருந்தது. தன்‌ இள வயதில்‌ அத்தனை குடும்பப்‌ 
பொறுப்புகளையும்‌ ஏற்று, ஆங்கிலேய கம்பெனியில்‌ பணி 
செய்து அவர்களிடம்‌ நன்‌ மதிப்பைப்‌ பெற்றார்‌. தோட்டத்‌ 
தொழிலாளர்கள்‌ மத்தியில்‌ அவர்‌ ஒரு தந்தையைப்‌ போல்‌ 
போற்றப்பட்டார்‌. ''பெரியய்யா'' என்றே எல்லோரும்‌ அவரை 
பாசத்தோடு அழைத்தனர்‌. ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ குடும்‌ 
பத்தில்‌ மூத்தவர்‌ என்றே எண்ணினர்‌. இது கண்ட ஆங்கில 
துரைமார்கள்‌, காளிமுத்துக்‌ கங்காணியின்‌ மேல்‌ தோட்டத்‌ 
தொழிலாளர்கள்‌ வைத்திருந்த மரியாதையை கண்டு வியந்தது 
மட்டுமல்லாது அவர்களும்‌ அவர்‌ சொல்லுக்கு கட்டுப்பட்டே 
காரியங்களாற்றினர்‌ என்று சொன்னால்‌ மிகையாகாது. 


- ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ & 5 
rr 
சங்குவாரித்‌ தோட்டம்‌ தேயிலை - ரப்பர்‌ என இரண்டு பிரிவு 
களாக இருந்தது. ரப்பர்‌ தோட்டம்‌ கீழ்‌ கணக்கு என்றழைக்கப்‌ 
பட்டது. அது காளிமுத்துக்‌ கங்காணியின்‌ பராமரிப்பிலிருந்தது. 
அதை பேணிக்காத்து தன்‌ சொந்த ரப்பர்‌ தோட்டம்‌ போல்‌ காத்து 
கம்பெனிக்கு நல்ல லாபத்தை ஈட்டித்‌ தந்தார்‌. 

ஒரு கால கட்டத்தில்‌ ரப்பர்‌ மரங்கள்‌ வயதானதால்‌, பால்‌ 
சுரப்பது குறைந்தது. இதற்கு ஈடாக ரப்பர்‌ மரங்களை அகற்றி 
புதிதாக தேயிலை செடிகளை வளர்த்து பயன்பெற ஆங்கில 
முதலாளிகள்‌ முடிவு செய்தனர்‌. அது ஒரு காலக்‌ கட்டத்திற்குள்‌ 
முடிக்கப்பட வேண்டும்‌. நூற்றுக்கணக்கான ஏக்கர்களைக்‌ 
கொண்ட ரப்பர்‌ தோட்டத்திலுள்ள மரங்களை அகற்றி அந்த 
இடத்தைப்‌ பக்குவப்படுத்தி தேயிலை செடிகள்‌ வளர்க்கப்பட 
வேண்டும்‌. அந்தப்‌ பணிக்கு தகுதியானவர்‌ யார்‌ என்று 
தேடுகையில்‌ காளிமுத்து கங்காணியே பொருத்தமானவர்‌ 
என்று முடிவு செய்து, ரப்பர்‌ தோட்டம்‌ முழுதும்‌, ரப்பர்‌ சீட்டு 
கள்‌ உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலையும்‌ எந்த ஒரு பிரதி 
பலனையும்‌ எதிர்பாராது காளிமுத்து கங்காணியிடம்‌ ஓப்‌ 
படைக்கப்பட்டது. மரங்களை வெட்டி அவர்‌ விற்றுக்‌ கொள்ள 
வேண்டியது. உயிரோடு இருக்கும்‌ மரங்களிலிருந்து பால்‌ 
எடுத்து ரப்பர்‌ சீட்டுகள்‌ உற்பத்தி செய்ய தொழிற்சாலையும்‌ 
அவரிடமே ஒப்படைக்கப்பட்டது. ஒரே ஒரு நிபந்தனை 
மட்டும்‌ கம்பெனி விதித்தது. குறிப்பிட்ட காலத்திற்குள்‌ ரப்பர்‌ 


. மரங்களை அழித்து, தேயிலை செடி வளர்க்க நிலத்தை வளப்‌ 


படுத்தி, தேயிலை செடிகளை வளர்க்க வேண்டும்‌. அதுவரை 
வெட்டப்பட்ட மரங்களை விற்றுக்‌ கொள்ளவும்‌, தொழிற்‌ 
சாலையை உபயோகித்துக்‌ கொள்ளும்‌ உரிமையையும்‌ தோட்ட 
நிர்வாகம்‌ ஆகிய யாவும்‌ இராமன்‌ கங்காணியும்‌ அவர்‌ மகன்‌ 
காளிமுத்துக்‌ கங்காணியும்‌ ஆங்கில கம்பெனிக்கு செய்த தொண்‌ 
டிற்கு நன்றிக்‌ கடனாக வழங்கப்பட்டது. 


ஆயிரக்கணக்கான மரங்கள்‌ வெட்டி வீழ்த்தப்பட்டன. 
மலைப்பாங்கான இடமாகையால்‌ அதை எடுத்துச்‌ செல்ல 
லாரிகள்‌ வர முடியாத நிலை. யானைகளைக்‌ கொண்டு மரங்‌ 
களை தூக்கி லாரிகள்‌ இருக்கும்‌ இடம்‌ வரை கொண்டு சென்று 


6 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


அங்கிருந்து லாரிகளில்‌ ஏற்றி விற்பனைக்கு அனுப்பப்பட்டது. 
இந்த காட்சியும்‌ காலகட்டமும்‌ இராமன்‌ மற்றும்‌ அவர்‌ மகன்‌ 
காளிமுத்துவும்‌ ஆங்கில கம்பெனிக்கு ஆற்றிய தன்னலமற்ற 
சேவைக்கு கிடைத்த பரிசாகும்‌. தமிழில்‌ ஒரு சொல்‌ வழக்‌ 
குண்டு, “கொடுக்கிற தெய்வம்‌ கூரையைப்‌ பிய்த்துக்‌ கொண்டு 
கொடுக்குமாம்‌''. இதுதான்‌ அங்கு நடந்தது. இலங்கைக்கு 
பிழைக்கச்‌ சென்ற இராமன்‌, கல்குளம்‌ கிராமத்தில்‌ உள்ள 
தங்களின்‌ குலதெய்வமாகிய ''பதினெட்டாம்படி கருப்பர்‌” 
கோயிலை சங்குவாரி தோட்டத்தில்‌ நிறுவி வழிபட்டார்‌, 
தங்கள்‌ பூர்வீகம்‌ மறக்கப்படாது இருக்க! ஆனால்‌ திரைக்கடல்‌ 
ஓடி திரவியம்‌ தேடியவர்கள்‌ தங்களின்‌ சொந்த கிராமத்தில்‌ 
எந்த சொத்துக்களையோ, வீடுகளையோ அமைத்துக்‌ கொள்ள 
வில்லை, ஏன்‌? அவர்களது வம்சாவழியினர்‌ வாழையடி 
வாழையாக கல்குளம்‌ கிராமத்தில்‌ வாழ்ந்து வருகின்றபோது, 
அந்தச்‌ சிந்தனை வராதிருந்தது வியப்பளிக்கிறது. அதற்கும்‌ 
காரணமில்லாமலில்லை. 


ண்ண ன்ன பாரா அண்‌ இ 


மஞூசு விரட்டில்‌ சமூகப்‌ புரட்சி 


திரு. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ குடும்பத்தினர்‌ தங்கள்‌ 
சொந்த கிராமமான கல்குளத்திற்கு அவ்வப்போது வந்து 
போவார்கள்‌. ஆனால்‌ திரு. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ வந்ததே 
இல்லை. பலமுறை இந்தியாவிற்கும்‌, தமிழகத்திற்கும்‌ 
தோட்டத்‌ தொழிலாளர்கள்‌ பிரச்சனைக்காக வந்து போனாரே 
ஒழிய, கிராமத்திற்கு வந்ததே இல்லை. திரு. தொண்டைமான்‌, 
அதிகரம்‌ திரு. எஸ்‌.எஸ்‌. சோமசுந்தரம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பூர்வீக 
கிராமத்தில்‌ தொடர்பு வைத்திருந்தது போல்‌, இவர்‌ இல்லை. 
இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்‌ என எண்ணுகை 
யில்‌, இதுவாக இருக்குமோ என எண்ணத்‌ தோன்றுகிறது. அது: 


திரு. இராஜலிங்கம்‌, மாணவ பிராயத்தில்‌ இருக்கும்‌ 
போது, அவர்‌ பெற்றோர்கள்‌ தங்கள்‌ இரண்டு பிள்ளைகளை 
அழைத்துக்‌ கொண்டு தமிழகம்‌ வந்தனர்‌. காரணம்‌ மனைவி 
யின்‌ தந்தையார்‌ உஞ்சனை என்ற கிராமத்தில்‌ காலமாகி 
இருந்ததால்‌, மாமனார்‌ இறந்த செய்தியை விசாரிக்கும்‌ 
நோக்கத்தில்‌ உஞ்சனை வந்து, பின்னர்‌ தங்கள்‌ சொந்த கிராமம்‌ 
கல்குளம்‌ வந்து சிறிய தந்தையார்கள்‌ வீட்டில்‌ தங்கி இருக்‌ 
கும்போது, பக்கத்து கிராமமான ''வெட்டிவயல்‌ சிந்தாணி:* 
என்ற கிராமங்களில்‌ மஞ்சுவிரட்டு ஜல்லிக்கட்டு திருவிழா 
நடந்தது. அதைப்‌ பார்க்க, இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ தாயார்‌ 
பெரிதும்‌ விரும்பினார்‌. ஆகவே கணவர்‌ மற்றும்‌ சிறிய மாம 
னார்கள்‌ குடும்பத்தினரோடு மாட்டு வண்டியில்‌ விழா நடக்கும்‌ 


8 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 
எவவ வை வ கைவ டட டட ட. ட... 
திடலுக்கு சென்றனர்‌. அப்போது அவர்‌ தாயார்‌ நிறைய தங்க 
நகைகள்‌ அணிந்து இருந்தார்‌. இது யார்‌? எந்த ஊரைச்‌ சேர்ந்‌ 
தவர்கள்‌ என்று அங்குள்ளவர்கள்‌ விசாரித்ததில்‌ கல்குளம்‌ 
கிராமத்திற்கு இலங்கையிலிருந்து வந்தவர்கள்‌ என்று அறிந்து 
துடித்துப்‌ போனார்கள்‌. எப்படி இவ்வளவு தங்க நகைகளைப்‌ 
போட்டுக்‌ கொண்டு மஞ்சு விரட்டுக்கு வர முடியும்‌ இவர்கள்‌. 
நகைகள்‌ அணியக்கூடாதே, நாட்டுக்‌ கட்டுப்பாட்டை மீறி 
இவர்கள்‌ தங்க நகைகள்‌ அணிந்துவிட்டார்கள்‌. ஆகையால்‌ 
நாட்டு வழக்கப்படி இவர்கள்‌ நகைகளை கழட்ட வேண்டும்‌. 
மேலும்‌ அபராதமும்‌ போட வேண்டும்‌ என்று மஞ்சு விரட்டை 
நடத்துவதை நிறுத்திவிட்டு இவர்கள்‌ நகைகளை கழட்டி, 
அபராதமும்‌ போட்டு கசையடியோடு அங்கிருந்து விரட்டி 
விட வேண்டுமென முடிவு செய்தனர்‌. அங்கு கூடியிருந்தவர்‌ 
கள்‌ சிலர்‌ இலங்கையிலிருந்து வந்தபடியால்‌ இங்குள்ள பழக்க 
வழக்கங்கள்‌ அவர்களுக்குத்‌ தெரியாது எனக்‌ கூறி சமாதானப்‌ 
படுத்தினாலும்‌, நாட்டுச்‌ சட்டத்தைச்‌ அவர்கள்‌ மீறியதை ஏற்க 
மறுத்தனர்‌ ஒரு சாரார்‌. இப்படி நாட்டார்களுள்‌ இரண்டு 
பிரிவாகி, மோதல்‌ ஏற்பட ஆரம்பித்தது. இதில்‌ குறிப்பாக 
அச்சினி கிராமத்தை சேர்ந்த ஜாதி இந்துக்கள்‌ எங்கள்‌ கிராமத்‌ 
தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ நகைகளைக்‌ கழட்ட விட மாட்டோம்‌ 
என்று கம்பெடுத்து இவர்களுக்கு ஆதரவாக நின்றனர்‌. அப்படி 
யும்‌ கேட்காமல்‌ நாட்டு கூட்டத்தை கூட்டி, இராஜலிங்கம்‌ 
அவர்களின்‌ பெற்றோரை நடுவில்‌ நிற்க வைத்து, நாட்டார்கள்‌ 
எனப்படும்‌ ஜாதி இந்துக்கள்‌ அரண்‌ அமைத்து, விசாரிக்க 
ஆரம்பித்தனர்‌. அப்போது அந்த செய்தி கல்குளம்‌ கிராமத்‌ 
தில்‌ சேவுகன்‌ மற்றும்‌ அவர்‌ சகோதரர்‌, கட்டையன்‌ என்ற 
கருப்பையா என்பவர்களுக்கு விஷயம்‌ எட்டியதும்‌, தங்கள்‌ 
உறவினர்களுடன்‌ மஞ்சு விரட்டு நடக்கும்‌ இடத்திற்கு விரைந்து 
வந்தனர்‌. 

அங்கு சென்று பார்க்கையில்‌ திரு. இராஜலிங்கத்தின்‌ 
பெற்றோர்‌ சிறைக்‌ கைதிகள்‌ போல்‌ நடுவில்‌ நிற்க, சுற்றி 
அரண்‌ அமைத்து நாட்டார்கள்‌ நின்றிருந்த கொடுமையை 
கண்ட கல்குளம்‌ கிராமத்தார்களும்‌, அச்சினி கிராமத்தார்களும்‌ 


". 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ & 9 
a 
நாட்டார்களுடன்‌ வாக்குவாதத்தில்‌ ஈடுபட்டனர்‌. கலனும்‌ 
மற்றும்‌ அச்சினி கிராம சாதி இந்துக்களும்‌ அங்கு வந்ததும்‌ 
தான்‌ திரு. இராஜலிங்கத்தின்‌ பெற்றோருக்கு வையமும்‌, 
நம்பிக்கையும்‌ பிறந்தது. தாங்கள்‌ பாதுகாப்பாக இருப்பதை 
உணர்ந்தனர்‌. அவர்கள்‌ வைத்திருந்த சிலம்பாட்ட கம்புகளை 
கொடுத்துவிடும்படி நாட்டார்கள்‌ கேட்டதற்கு எந்தப்‌ பலனும்‌ 
இல்லை. மேலாக வாக்குவாதம்‌ தொடர்ந்தது. மட்டக்‌ 
எனக்‌ கூறிக்‌ கொண்டவர்கள்‌, அச்சினி கிராமத்தார்கள்‌ கூறி 
யதை ஏற்றுக்கொள்ளவில்லை. விருந்துக்கு வந்தவர்களை 
இங்குள்ள நாட்டுப்‌ பழக்கங்கள்‌ ஒன்றும்‌ கட்டுப்படுத்தாது 
என்று வாதிட்டனர்‌. அவர்களை வீடு போகவிடுங்கள்‌ என்று 
கேட்டதற்கு, நாட்டார்கள்‌ இதற்கு ஒரு முடிவும்‌ தெரியாமல்‌, 
அவர்கள்‌ போக முடியாது என்று பிடிவாதமாக மறுத்துவிட்‌ 
டனர்‌. பெரியவர்‌ கட்டையன்‌ என்ற கருப்பையா ஒரு புது 
யோசனையை நாட்டாருக்கு சொன்னார்‌. மஞ்சு விரட்டு நின்று 
விட்டது. மாலை நேரம்‌ நெருங்கியது. “எல்லாவற்றிற்கும்‌ 
அவர்கள்‌ சார்பாக தான்‌ பொறுப்பு ஏற்பதாகவும்‌, நாட்டார்‌ 
அவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும்‌” எனக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. இதுவும்‌ ஒரு நல்ல யோசனையாகப்‌ படுகிறது, 
எதற்கு வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்டு பிள்ளைகளை 
யெல்லாம்‌ காக்க வைக்க வேண்டும்‌ என்று கலகத்தை விரும்‌ 
பாத சிலர்‌ ஒப்புக்‌ கொண்டனர்‌. ''அவர்கள்‌ போகலாம்‌; 
நாட்டுக்கு ''கட்டையன்‌'' பதில்‌ கூற வேண்டும்‌ என்று கூறிய 
வுடன்‌ சரி எனக்‌ கூறி அவர்களை வீட்டிற்குப்‌ போக அனுமதித்‌ 
தனர்‌. திரு. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ பெற்றோர்‌, பிள்ளைகள்‌, 
மற்றும்‌ அவர்களுடன்‌ வந்தவர்கள்‌ வநீத வண்டியில்‌ திரும்‌ 
பினர்‌. இந்த காட்டுமிராண்டிகள்‌ வாழும்‌ ஊருக்கு மீண்டும்‌ 
வரக்கூடாது என்று வைராக்கியத்துடன்‌ வீடு திரும்பினார்‌ 
இராஜலிங்கத்தின்‌ தந்தை காளிமுத்து. இலங்கையில்‌ தங்களை 
வெள்ளைக்காரர்களுக்கு ஈடாக நடத்தும்‌ ஆங்கிலேயர்கள்‌ 
எங்கே? வரட்டு ஜாதிய பழக்க வழக்கத்தை வைத்து வாழும்‌ 
இந்த காட்டுமிராண்டிகள்‌ எங்கே? என நினைத்தார்‌ இராஜ 
லிங்கத்தின்‌ தந்தையார்‌. 


10 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


அவர்கள்‌ வண்டி மஞ்சு விரட்டு நடக்கும்‌ ஊரைக்‌ 
கடந்துவிட்டது என்பதை ஊத்து, கூடியிருந்த நாட்டார்களை 
பார்த்து பேச ஆரம்பித்த கட்டையன்‌ நாட்டாரைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டார்‌. அவர்கள்‌ இலங்கையிலிருந்து வந்தவர்கள்‌, இந்த 
ஊர்‌ பழக்க வழக்கங்கள்‌ அவர்களைப்‌ பாதிக்காது. அப்படி 
யிருக்க வேண்டுமென்றே இப்படி நாட்டார்கள்‌ நடந்துகொண் 
டது தவறு என சுட்டிக்காட்டி கடைசியாக நாடு முடிவை 
அறிவிக்கும்படி கேட்டார்‌. அதற்கு நாடு என்று கூறிக்‌ கொண்‌ 
டிருப்பவர்கள்‌ நாட்டிற்கு 1/4 (கால்‌) ரூபாய்‌ அபராதமாக கட்ட 
வேண்டுமென தீர்மானித்துக்‌ கூறினார்‌. 


அதற்கு அந்த பெரியவர்‌ கட்டையன்‌ கூறினார்‌: “இது 
தான்‌ முடிவு என்றால்‌ எங்களால்‌ கால்‌ காசு (1/4) கூட அபராத 
மாக கட்ட முடியாது. நாடு எங்களை என்ன செய்ய நினைக்‌ 
கிறதோ அதைத்‌ தாராளமாக செய்து கொள்ளலாம்‌, நாங்களும்‌ 
அதற்குத்‌ தயார்‌. இதற்காக கோவில்‌ மஞ்சுவிரட்டை நிறுத்தி 
இருக்கிறீர்கள்‌; எழுந்து போய்‌ வேறு வேலையைப்‌ பாருங்‌ 
கள்‌” என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தார்‌. நாடு மலைத்துப்‌ 
போய்‌ எதையும்‌ செய்ய முடியவில்லை. தன்னோடு வந்தவர்‌ 
களை அழைத்துக்‌ கொண்டு கிராமம்‌ திரும்பினார்‌. ''நாடு?? 
என்று கூறிக்‌ கொண்டிருந்தவர்கள்‌ வாயடைத்து நின்றனர்‌. 
வன்முறையில்‌ இறங்கினால்‌, அவர்களும்‌ எதிர்கொள்வார்‌ 
கள்‌; வன்முறையாகத்‌ தானே இருக்கும்‌. இந்த நிகழ்ச்சி இராஜ 
லிங்கம்‌ அவர்கள்‌ பெற்றோரையும்‌ இராஜலிங்கத்தையும்‌ 
பெரிதும்‌ பாதித்தது. இனி இந்த ஊருக்கு எப்படி வருவது? 
மனிதனை மனிதனாக கருதாத ஊர்‌, மக்களை பிரித்து வைத்து 
மகிழ்ச்சியடையும்‌ மனிதர்கள்‌, தாழ்ந்த நிலையில்‌ இருப்‌ 
போரை ''நாட்டுக்‌ கட்டளை'' என்ற போர்வையில்‌ மற்றவரை 
துன்பப்படுத்துவதில்‌ ஒரு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி திரு. இராஜ 
லிங்கத்தைப்‌ பெரிதும்‌ பாதித்தது. பூர்வீகக்‌ கிராமத்திற்கு வராத 
தற்கு இதுவே காரணமாக அமைந்தது. 


இங்கு வேறு நிகழ்ச்சி ஒன்றையும்‌ குறிப்பிடுவது பொருத்‌ 
தமாக இருக்கும்‌. 


ர. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௪ 11 

Tr யய 

இரு. இராஜலிங்கத்தின்‌ இரண்டு தாத்தாக்கள்‌ பற்றி முன்‌ 
குறிப்பிட்டு இருந்தோம்‌. மஞ்சு விரட்டு பிரச்சினையில்‌ 
நாட்டுக்‌ கட்ட்ளையை தூக்கி எறிந்தது போல்‌, வேறு ஒரு 
நிகழ்ச்சியும்‌ நடந்தது. அது, 

இந்தியா சுதந்திரம்‌ அடையாததற்கு பல ஆண்டுகட்கு 
முன்னர்‌, சிவகங்கை பகுதிகளில்‌, தாழ்த்தப்பட்டவர்கள்‌ துர்‌ 
சட்டை, துண்டு முதலியவை அணியக்கூடாது என நாட்டார்‌ 
கள்‌ தடை செய்திருநீதார்கள்‌. அதை அமுல்படுத்தக்‌ கோரி, 
திராமம்‌ கிராமமாக சென்று தாழ்த்தப்பட்டவர்களை கூட்டி 
தட்டுப்பாடு செய்தனர்‌. அப்படி தென்னலி நாட்டிற்கு உட்‌ 
பட்ட கல்குளம்‌ கிராமத்திற்கும்‌ வந்து கட்டுப்படுத்த முயன்‌ 
றனர்‌. அப்போது கட்டையன்‌ என்ற கருப்பையா ஏன்யா 
வந்தவர்களிடம்‌ காரணம்‌ கேட்டார்‌. அதற்கு அவர்கள்‌, 
சட்டை போட்டால்‌ தங்கட்கும்‌, தாழ்த்தப்பட்டவர்கட்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியவில்லை என்றும்‌, அப்போது கட்டையன்‌, 
சட்டை துண்டு அணியாதிருந்ததைச்‌ சுட்டிக்காட்டி, இப்படி 
இருக்க வேண்டுமென வலியுறுத்தினர்‌. ஆனால்‌ தன்னைப்‌ 
போல்‌, தன்‌ இனத்தவர்களை இந்தக்‌ காலத்தில்‌ வலியுறுத்த 
முடியாது. வேண்டுமானால்‌ எங்கள்‌ இனத்தவர்கள்‌ சட்டை 
துண்டு அணியட்டும்‌, நாட்டார்‌ எனக்‌ கூறிக்‌ கொள்ளும்‌ 
நீங்கள்‌ சட்டை துண்டு அணியாமல்‌ இருந்தால்‌ நமக்குள்‌ 
ஜாதி வித்தியாசம்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌. இனி நீங்கள்‌ சட்டை, 
துண்டு அணியாதீர்கள்‌. வித்தியாசம்‌ நன்கு விளங்கும்‌ என்றார்‌. 
இது அந்தப்‌ பெரியவரின்‌ சாதுரியத்தையும்‌ துணிவையும்‌ 
காட்டுகிறது. அந்தக்‌ காலத்தில்‌ இத்தகையப்‌ போராட்டங்‌ 
களை “சட்டைக்‌ கட்சி” என்று அழைத்தார்கள்‌. 

இங்கு, ஜல்லிக்கட்டு ஆதிக்க உணர்வோடு நடத்து 
வதற்கு இன்னொரு நிகழ்ச்சியையும்‌ குறிப்பிடுவது பொருத்‌ 
தமாக இருக்கும்‌. 

கல்லல்‌ ஒன்றியத்திற்குட்பட்ட தேவட்டு கிராமத்தில்‌ 
“அந்தர நாச்சியம்மன்‌'* என்ற கிராம தேவதை கோவிலுக்கு 


12 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


தாழ்த்தப்பட்டவர்கள்‌ பூசாரிகளாக இருந்தனர்‌. வருடத்திற்கு 
ஒருமுறை கோவிலுக்கு கிராமத்தார்கள்‌ சிறப்பு செய்வது 
தொன்றுதொட்டு உள்ள வழக்கம்‌. அப்போது ஜல்லிக்கட்டு 
என்ற 'மஞ்சு விரட்டு” மிக விமரிசையாக நடைபெறும்‌! 


நாடு சுதந்திரமடைவதற்கு முன்பு சாதிக்‌ கலவரங்கள்‌ 


ஆங்காங்கே நடப்பது வழக்கமாக இருந்தது. இதை எதிர்த்து 
நின்று போராடியவர்களுள்‌ மிக முக்கியமானவர்‌ ஆலப்பட்டு 
கா.வீ. சங்கரலிங்கம்‌ ஆவார்‌. அந்த காலக்‌ கட்டத்தில்‌ ஜாதித்‌ 
தொழிலால்‌ ஏற்பட்ட இழிவுகளை அகற்ற ஒரு புரட்சியாள 
ராய்த்‌ திகழ்ந்தார்‌. இவரின்‌ எழுச்சியை விரும்பாதவர்களால்‌ 
ஏற்பட்ட அச்சுறுத்தலால்‌ ஆங்கில அரசு காவல்படையின 
ரால்‌, அவரின்‌ பாதுகாப்பிற்காக ஒரு வீச்சு அருவாள்‌ வைத்துக்‌ 
கொள்ள அனுமதிக்கப்பட்டது. இதிலிருந்து எவ்வளவு கொடூர 
மான காலமாக இருந்திருக்கும்‌ என எண்ணிப்‌ பார்க்க முடிறெ 
தல்லவா! எப்படியும்‌ இவர்‌ தலையை வாங்க நாள்‌ குறித்தனர்‌. 
அந்தக்‌ காலத்தில்‌ சாதி கலவரங்கள்‌ மஞ்சு விரட்டில்‌ வைத்துக்‌ 
கொண்டால்‌ போலீஸ்‌ நடவடிக்கை இராது என்ற நினைப்பு. 
அப்படி தேவட்டு அந்தர நாச்சியம்மன்‌ மஞ்சு விரட்டில்‌ 
பெரும்‌ கலவரத்தை ஏற்படுத்தி, சங்கரலிங்கம்‌ அவர்களின்‌ 
தலையைக்‌ குறிவைத்தனர்‌. மஞ்சு விரட்டுப்‌ பார்க்க வந்தவர்‌ 
கள்‌ உயிர்‌ தப்பினால்‌ போதும்‌ என சிதறி ஓடினர்‌. தாழ்த்தப்‌ 
பட்ட மக்களின்‌ வீடுகள்‌ சூறையாடப்பட்டது. சங்கரலிங்‌ 
கத்தை தேடினர்‌. அவர்‌ அங்கு வந்திருப்பதை அறிந்தும்‌ அவர்‌ 
பெண்கள்‌ இருந்த பக்கமாய்‌ மறைந்து சென்று மிக சாதுரியமாக 
தலைதப்பினார்‌ என்பது அதிசயத்தக்கது. அதற்கு 'வீரை கிராம 
கரடி” (கள்ளர்‌) உதவினார்‌ என்றும்‌ கூறப்படுகிறது. அந்தக்‌ 
கலவரத்தில்‌ குருந்தம்பட்டுக்‌ கிராமத்தைச்‌ சேர்ந்த கோசன்‌ 
மாணிக்கம்‌ என்ற இளைஞர்‌ அருவாளால்‌ வெட்டுப்பட்டார்‌. 
வேல்‌ கம்பால்‌ குத்தப்பட்டு இறந்துவிட்டார்‌ என எண்ணி 
னர்‌, கலகக்காரர்கள்‌. அதிர்ஷ்டவசமாக அவர்‌ உயிர்‌ பிழைத்து, 
பல காலம்‌ வாழ்ந்தார்‌. விசாலயங்கோட்டை சாமியாடி 
சன்னன்‌ மகன்‌ வெள்ளைச்சாமி வேல்‌ கம்பால்‌ குத்தப்பட்டார்‌; 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 13 
tr 
மரணம்‌ வரை சென்று பிழைத்துக்‌ கொண்டார்‌. ஆலப்பட்டு 
இரத்தினவேல்‌ பாகவதர்‌ பெரும்‌ காயமுற்றார்‌. 

காவல்‌ துறையினர்‌ கலவரம்‌ செய்ததாக இரு சாரார்‌ மீதும்‌ 
சட்டப்படி நடவடிக்கை எடுத்தனர்‌. இதில்‌ தாழ்த்தப்பட்ட 
மக்களின்‌ சார்பில்‌ ஊக்கமளிக்க திரு. இராஜலிங்கம்‌ அவர்‌ 
களின்‌ அறிவுரைப்படி ஐயா ௩.0. ஜோன்‌ அவர்கள்‌ இலங்கை, 
கொழும்பு நகரத்திலிருந்து வந்து உதவினார்‌ என்பது குறிப்‌ 
பிடப்பட வேண்டியதொன்று. 


கா.வீ. சங்கரலிங்கம்‌ 


சரஸ்வதி வித்தியாலயாவின்‌ தாளாளர்‌ - 
திரு. கே. இராஜலிங்கம்‌ 


பெரியவர்‌ இராமனின்‌ மூத்த பேரனாகவும்‌, காளிமுத்து 
- காளியம்மாள்‌ தம்பதியினரின்‌ ஆறு பிள்ளைகளுள்‌ மூத்த 
வராக இராஜலிங்கம்‌ 3-12-1909ல்‌ சங்குவாரித்‌ தோட்டத்தில்‌ 
பிறந்தார்‌. சிறு வயது முதல்‌ நல்ல அறிவுக்‌ கூர்மையுடைய 
பையனாகவும்‌, அமைதியானவராகவும்‌ திகழ்ந்தார்‌ திரு. 
இராஜலிங்கம்‌. சங்குவாரி தோட்டத்திற்கு அருகில்‌ எந்தப்‌ 
பள்ளியும்‌ இல்லை. தோட்டத்‌ தொழிலாளர்களின்‌ பிள்ளைகள்‌ 
படிப்பதற்கான வாய்ப்பை ஆங்கிலேயர்கள்‌ செய்து தர 
வில்லை. ஆனால்‌ ஐந்து மைல்‌ தொலைவிலுள்ள கம்பளை 
நகரத்திற்கு நடந்தே சென்று “செயின்ட்‌ அண்ட்ரூஸ்‌'” கல்‌ 
லூரியிலும்‌, கண்டி “செயின்ட்‌ அந்தனிஸ்‌”” கல்லூரியிலும்‌ 
பயின்று, லண்டன்‌ மெட்ரிகுலேசன்‌ தேர்வில்‌ தேர்ச்சி பெற்றார்‌ 
இராஜலிங்கம்‌. இவர்‌ பள்ளி சென்ற காலக்கட்டத்தில்‌ நல்ல 
போக்குவரத்து வசதிகள்‌ இல்லாத காரணத்தால்‌ நடந்தே 


பள்ளிக்கு சென்று வந்தார்‌. அக்காலத்தில்‌ மலைநாட்டுத்‌: 


தமிழர்கள்‌ பள்ளி சென்று படிப்பதென்பது மிக அரிது. தோட்ட 
பள்ளிகளிலே ஐந்தாம்‌ வகுப்பு வரை பெயரளவில்‌ படித்து 
விட்டு, தேயிலை, ரப்பர்‌ தோட்டங்களில்‌ கூலிகளாக சேர்ந்து 
விடுவது வாடிக்கையான விசயம்‌. இவர்களில்‌ இராஜலிங்கம்‌ 
குடும்பத்தினர்‌ சற்று உயர்ந்த நிலையில்‌ இருந்ததால்‌ தூர 
இடங்களுக்கு சென்று பயில வாய்ப்பு இருந்தது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 15 
ப 

தோட்டத்‌ தொழிலாளர்கள்‌, கொத்தடிமைகளாக, ஒரே 
ஒரு அறை கொண்ட லைன்‌ வீடுகளில்‌ தங்கள்‌ குழந்தை 
குட்டிகளுடன்‌ வாழ வேண்டிய நிலை. வறுமையான வசதி 
யற்ற நிலை. இவர்கள்‌ கடினமான உழைப்பிற்காகவே தமிழகத்‌ 
திலிருந்து கொண்டு வரப்பட்ட கூலிகள்‌. சிங்கள மக்கள்‌ 
பொதுவாகவே சொகுசு வாழ்வையும்‌ சுகத்தையும்‌ வேண்டு 
பவர்கள்‌. இவர்களை வைத்து கடின தோட்ட வேலைகளை 
செய்ய முடியாது என்பதை நன்குணர்ந்து தமிழக தொழிலாளர்‌ 
களை கொண்டு வந்து அவர்களது வியர்வையை பிழிந்து 
ஆங்கில தோட்ட முதலாளிகள்‌ பெரும்‌ செல்வநீதர்கள்‌ ஆனார்‌ 
கள்‌. அப்போது அமெரிக்காவில்‌ ஆங்கிலேயர்கள்‌ ஆப்பிரிக்க 
கறுப்பு நிறத்தவர்களை மிருகங்களை விட கேவலமாக நடத்‌ 
தினார்கள்‌. இது கண்டு அதிசய மனிதர்‌ ஆப்பிரகாம்‌ லிங்கன்‌ 
அவர்கள்‌ அவர்களின்‌ அடிமைத்‌ தளையை அறுத்து எறிந்து, 
நீக்ரோ இனத்தவர்களையும்‌ மனிதர்களாக்கினார்‌, பல எதிர்ப்பு 
களுக்கிடையே. அவர்‌ ஒருமுறை கூறினார்‌, “உழைக்க 
வேண்டும்‌ என்பவர்களுக்கு ஆண்டவன்‌ கையையும்‌, காலை 
யும்‌ தான்‌ படைத்திருக்க வேண்டும்‌. வாயும்‌, வயிற்றையும்‌ 
படைத்திருக்கக்‌ கூடாது. அதிகாரம்‌ செய்யப்‌ படைத்தவர்கட்கு 
வாயும்‌ வயிறையும்‌ தவிர காலையும்‌, கையையும்‌ பிடைத்‌ 
இருக்கக்‌ கூடாது” என்று கூறி மனிதர்கள்‌ யாவரும்‌ சமம்‌ 
என்பதை விளக்கினார்‌. 


இராஜலிங்கம்‌, தனது வாலிப பருவத்திலிருந்தே இந்திய 
தொழிலாளர்களின்‌ துயர்‌ கண்டு வருந்தினார்‌. எப்படி இவர்‌ 
களை மனித உரிமையுடையவர்களாக்குவது என்ற சிந்தனை 
யுடையவராகவே வாழ்ந்தார்‌. படிப்பறிவு இல்லாத மக்கள்‌ 
தங்கள்‌ உரிமைகளைக்‌ கேட்டு. பெற முடியாதவர்கள்‌. 
இவர்களுக்கு சற்று கல்வி அறிவு கொடுத்தால்‌ உரிமைகளைக்‌ 
கேட்டுப்‌ பெறும்‌ தைரியம்‌ வரும்‌ என்ற மனிதநேய நோக்கில்‌ 
பள்ளிக்கூடம்‌ ஒன்றை அமைக்கும்‌ எண்ணம்‌ அவர்‌ மனதில்‌ 
உதித்தது. தொழிலாளர்களின்‌ பிள்ளைகள்‌ நகரத்திற்குச்‌ 
சென்று கல்வி கற்பது என்பது பகல்‌ கனவு. தந்தை, மகன்‌, 
பேரன்‌ ஆகியோர்‌ என்று வழிவழியாக தேயிலைத்‌ தோட்ட 


16 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 

அவவை வ க கவை வை டட டட... 
வேலைகளே அவர்கள்‌ வாழ்வாக அமைந்துவிட்ட நிலையில்‌ 
அதைத்‌ தாண்டி அவர்கள்‌ சிந்தனை ஓடவில்லை. அப்படி 
யொரு வசதியுமில்லை. அந்த காலகட்டத்தில்‌ தொழிலாளர்‌ 
பிள்ளைகள்‌ சிரமமின்றி பயில, பாரதி கூறியதுபோல்‌, 


கை அன்னச்‌ சத்திரம்‌ ஆயிரம்‌ வைத்தல்‌ 
ஆலயம்‌ பதினாயிரம்‌ நாட்டல்‌ 
பின்னருள்‌ தருமங்கள்‌ யாவும்‌ 

பெயர்‌ விளங்கி யொளிர நிறுத்தல்‌ 
அன்னயாவினும்‌, புண்ணியம்‌ கோடி 
ஆங்கோர்‌ ஏழைக்‌ கெழுத்தறிவித்தல்‌” 


என பாரதியும்‌, 


“கற்கை நன்றே கற்கை நன்றே 
பிச்சை புகுகினும்‌ கற்கை நன்றே?” 


என்று அவ்வை பிராட்டியும்‌, 


“கற்பி, ஒன்றுசேர்‌, புரட்சி செய்‌” 


என்று அண்ணல்‌ அம்பேத்கரும்‌ கூறியபடி, 1932ல்‌ “சரஸ்வதி 
வித்தியாலயம்‌”* என்ற பள்ளியைத்‌ தொடங்கி அதன்‌ முதல்‌ 
பிரின்ஸ்பில்‌ ஆனார்‌. அப்போது அவர்‌ 23 வயது இளைஞர்‌. 
சங்குவாரி தோட்டத்திற்கும்‌, புசல்லவா என்ற இடத்திற்கும்‌ 
இடையே பள்ளி ஒன்றை அமைத்து தொழிலாளர்களின்‌ 
பிள்ளைகளின்‌ அறிவுக்‌ கண்ணைத்‌ திறந்தார்‌. அக்கம்‌ பக்கம்‌ 
தோட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள்‌ மலைப்பாங்கான 
இடத்திலிருந்து பள்ளிக்கு வர மிகவும்‌ சிரமப்பட்டனர்‌. 
இருப்பினும்‌ சிரமப்பட்டாகிலும்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ கல்வி 
கற்க வேண்டியதை எண்ணி சிரமத்தை தொழிலாளர்கள்‌ 
பொருட்படுத்தவில்லை. 

கல்விக்‌ கடவுள்‌ ““சரஸ்வதி:*யின்‌ பெயரை “சரஸ்வதி 
வித்தியாலயம்‌” எனச்‌ சூட்டி அதன்‌ பிரின்ஸ்பால்‌ ஆனார்‌. 
பள்ளி அமைவதற்கு பெரியவர்‌ மாரிமுத்துக்‌ கங்காணி என்பவர்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 17 


ள்‌ 


சரஸ்வதி பாடசாலை 


18 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


தன்‌ நிலத்தைக்‌ கொடுத்து உதவினார்‌. அப்பள்ளியில்‌ அவரின்‌ 
மகள்‌ இராசம்மாள்‌ என்பவர்‌ பல காலம்‌ ஆசிரியையாக 
பணிபுரிந்து, பள்ளி வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ பாடுபட்டார்‌. 
பள்ளியின்‌ துவக்க விழாவிற்கு அப்போது இந்திய தூதுவராக 
இருந்த திரு. சிவசங்கர மேனன்‌ அவர்கள்‌ துணைவியார்‌ 
சரஸ்வதி அம்மாளையும்‌ அழைத்து பள்ளியை திறக்கச்‌ செய்து 
சிறப்பித்தார்‌. 1927ம்‌ ஆண்டு காந்தியடிகள்‌ இலங்கைக்கு 
வருகை தந்தார்‌. அப்போது அவரைச்சந்தித்து பேசும்‌ வாய்ப்புக்‌ 
கிடைத்தது. அது முதல்‌ இராஜலிங்கம்‌ அவர்களுக்கு காந்திய 
சிந்தாந்தங்களில்‌ நாட்டம்‌ ஏற்பட்டது. அதுவரை மேலை 
நாட்டு ஆடைகளை விரும்பி உடுத்தி வந்த இராஜலிங்கம்‌, கதர்‌ 
ஆடையை உடுத்தி சாதாரண மனிதரானார்‌. ஜிப்பாவும்‌ நான்கு 
முழ வேட்டியும்‌, மேல்துண்டும்‌ அணியலானார்‌. பள்ளிக்‌ 
கூடம்‌ தொடங்கியது அவரது பொது நலப்‌ பணியில்‌ ஒரு படி 
தான்‌. இன்னும்‌ பல படிகளை கடக்க வேண்டியிருந்தது. 
தொழிலாளர்களின்‌ முன்னேற்றத்திற்கு அவருக்கு உந்து 
சக்தியாக விளங்கினார்‌ பெரியவர்‌ பிளார்‌ சிவனடியான்‌ 
என்பவர்‌. இந்தியாவிலிருந்து இலங்கை வரும்‌ அரசியல்‌ 
தலைவர்களை, தான்‌ தொடங்கிய சரஸ்வதி வித்தியாலயத்‌ 
திற்கு அழைத்து கெளரவப்படுத்த தவறியதில்லை. இந்திய 
சுதந்திரப்‌ போராட்ட வீரர்‌, தீரர்‌ சத்தியமூர்த்தி அவர்களை 
ஊர்வலமாக மேளதாளத்‌ துடன்‌ அழைத்து சிறப்பு செய்தார்‌. 
சுதந்திரம்‌ அடைந்த பின்பு இந்தியாவில்‌ பீஹார்‌ மாநிலத்தின்‌ 
முதல்‌ பெண்‌ முதல்வர்‌ திருமதி சுஜாதா கிருபளானி அவர்‌ 
களையும்‌, அவர்‌ கணவரும்‌ பெரும்‌ தேச பக்தரும்‌ சுதந்தரப்‌ 
போராட்ட வீரருமான திரு. கிருபளானியையும்‌ சரஸ்வதி 
வித்தியாலயத்திற்கு அழைத்து வந்து கெளரவப்படுத்தினார்‌. 
இந்திய தொழிலாளர்களின்‌ நிலையை அவர்கள்‌ அறிந்து, 
அவர்கள்‌ முன்னேற்றத்திற்கு ஏதாகிலும்‌ இந்திய அரசு 
செய்யும்‌ என்ற நோக்கத்தில்‌ திரு. இராஜலிங்கம்‌ இவைகளைச்‌ 
செய்தார்‌. இவர்‌ ஆரம்பித்த சரஸ்வதி வித்தியாலயம்‌ இன்று 
“சரஸ்வதி மகா வித்தியாலயம்‌” ஆகி, அரசு கல்வி நிலையமாக 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 19 
உயர்ந்துள்ளது. திரு. எஸ்‌. தொண்டைமான்‌ அவர்கள்‌ உதவி 
யால்‌ பள்ளிக்‌ கட்டிடங்கள்‌ எழும்பி திரு. கே. இராஜலிங்கம்‌ 
பெயரை நிலைநாட்டி வருகிறது. வருங்கால சந்ததியினருக்கு 
இவர்‌ தொண்டு எத்தகையது என்பதை நினைவுபடுத்திக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒரு நினைவாலயமாகத்‌ திகழ்ந்து கொண்‌ 
டிருக்றெது. 


இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ 
உதயம்‌ 


இன்றைய ''சரஸ்வதி மகா வித்தியாலயம்‌" தோட்டத்‌ 
தொழிலாளர்‌ குழந்தைகளுக்கு பெரும்‌ கல்வி சேவை செய்து 
வருகிறது. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ அன்று போட்ட சிறு 
விதை முளைத்து, வேரூன்றி இன்று பெரும்‌ ஆலமரமாக 
யாவருக்கும்‌ நிழல்‌ தருகிறது. ஆரம்பத்தில்‌ பொருட்‌ தேவை 
கட்கு பெரிதும்‌ சிரமப்பட்டார்‌. வீட்டிலிருந்த தாயார்‌, சகோ 
தரிகளின்‌ நகையை வாங்கி உருக்கி விற்று பள்ளித்‌ தேவை 
கட்கு செலவு செய்தார்‌ என அவர்‌ சகோதரிகள்‌ தவமணி, 
ராஜமணி ஆகியோர்‌ கூறியதாக திரு. ஜெயசீலன்‌ மூலம்‌ அறிய 
முடிகிறது. தொழிலாளர்களுக்கான சேவை அத்தோடு முடிய 
வில்லை. அதுதான்‌ ஆரம்பம்‌. . 


இந்தியாவும்‌, இலங்கையும்‌ ஆங்கிலேயர்‌ ஆட்சியி 
லிருநீது விடுபட வேண்டி போராடிய காலகட்டத்தில்‌, இரு 
நாட்டுத்‌ தலைவர்கள்‌ மத்தியில்‌ ஒரு இணக்கமான சூழ்நிலை 
உருவாகியிருநீதது. அதனால்‌ இந்தியத்‌ தலைவர்‌ பலர்‌ இலங்‌ 
கைக்கு வந்து பிரிட்டீஷ்‌ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற 
ஊக்குவித்தனர்‌. அப்படி அதிகமாக வந்தவர்களுள்‌ முக்கிய 
மானவர்‌, பண்டித ஜவஹர்லால்‌ நேரு அவர்களாவார்‌. அவரின்‌ 
பேச்சு, செயல்‌ போராட்டங்கள்‌ இலங்கையிலுள்ள எல்லா 
இளைஞர்களையும்‌ ஈர்த்தது. முன்னாள்‌ அதிபர்‌ ஜெ.ஆர்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௫ 


கே. இராஜலிங்கம்‌. 


ஈதுச்‌ 


பெ 


யசுந்தரம்‌ அவ 


டன்‌ 


விழாவில்‌ நேருவு 


பின்புறம்‌ இந்திரா காந்தி, இடதுபுறம்‌ திரு. பெரி 


ரஸ்‌ துவக்க 


இலங்கை இந்தி 


ர்கள்‌ மற்றும்‌ நாயர்‌, 


21 


ர, ஜானப்‌ அஜீஸ்‌. 


S.Q 


22 ட சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௪ 23 


பண்டித ஜவகர்லால்‌ நேருவின்‌ பேச்சை மொழிபெயர்க்கும்‌ 
தலைவர்‌ கே. இராஜலிங்கம்‌ 


பண்டித ஜவகர்லால்‌ நேரு கை குலுக்குகிறார்‌ - தலைவர்‌ 
கே. இராஜலிங்கம்‌ - படத்தில்‌ இலங்கைப்‌ பிரதமர்‌ 
திரு. பண்டாரநாயக்கே, இந்திரா காந்தி, எஸ்‌. தொண்டைமான்‌. 


தத ப ப 


24 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


ஜெயவர்த்தனா அவர்கள்‌ எனது அரசியல்‌ ஆர்வத்திற்கு பண்டித 
ஜவஹர்லால்‌ நேரு அவர்களே குரு எனக்‌ கூறியிருக்கிறார்‌. 
நேருவால்‌ அப்படி ஈர்க்கப்பட்டவருள்‌ இராஜலிங்கம்‌ இந்திய 
வம்சாவளியினருள்‌ முதன்மையாகத்‌ திகழ்ந்தார்‌. 
பண்டித ஜவஹர்லால்‌ நேரு எப்போது இலங்கை 
வந்தாலும்‌ இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ சந்தித்துப்‌ பேச தவறியது 
இல்லை. அவர்கள்‌ பேச்சில்‌ இந்திய வம்சாவளித்‌ தோட்டத்‌ 
தொழிலாளர்களின்‌ துயர்‌ நிறைந்த வாழ்க்கை முறையும்‌ 
ஆங்கிலேய தேயிலை இரப்பர்‌ தோட்ட முதலாளிகள்‌ அவர்‌ 
களை அடிமைபோல்‌ நடத்துவதையும்‌ எடுத்துரைப்பார்‌. இது 
நேரு அவர்கள்‌ அடிக்கடி இலங்கை வரும்போதெல்லாம்‌ 
நடக்கின்ற நிகழ்வு. நேரு அவர்களுக்கும்‌ ஒரு வியப்பு. '“என்ன 
இநீத இளைஞர்‌ எப்போதும்‌ இந்திய தொழிலாளர்கள்‌ 
பற்றியே பேசுகிறாரே:' என்று. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ மீது 
தனிப்பற்றே ஏற்பட்டது நேரு அவர்களுக்கு. நேரு அவர்கள்‌ 
இலங்கை வநீதால்‌ எப்படியும்‌ மலையகத்‌ தமிழர்கள்‌ மத்தியில்‌ 
உரையாற்ற ஏற்பாடு செய்து விடுவார்‌. நேருவின்‌ ஆங்கில 
சொற்பொழிவை அவரே தமிழ்‌ மொழியில்‌ மொழிபெயர்ப்‌ 
பார்‌. கூட்டத்தில்‌ நேரு அவர்கள்‌ பேச எழுந்ததும்‌, இராஜ 
லிங்கம்‌ மேடையில்‌ அமர்ந்து இருக்கும்‌ பக்கம்‌ திரும்பி 
“மிஸ்டர்‌ இராஜலிங்கம்‌ '* என அழைப்பார்‌. அதாவது என்‌ 
பேச்சை தமிழில்‌ மொழிபெயர்க்க வாருங்கள்‌ என்பதாக 
அர்த்தம்‌. இதற்கு இராஜலிங்கம்‌ அவர்களும்‌ தயாராகவே 
இருப்பார்‌. 
இலங்கையின்‌ மத்திய பகுதியில்‌ மலையகம்‌ பகுதி 
அமைந்திருக்கிறது. அப்பகுதி முழுதும்‌ இந்திய வம்சாவளி 
யினர்‌ பரவி இருந்தனர்‌. மேலும்‌, இலங்கை நகர்ப்புறங்‌ 
களில்‌ இந்தியத்‌ தமிழ்‌ இனத்தவர்கள்‌ வியாபாரம்‌ செய்து 
வந்தனர்‌. ஆக இலங்கையின்‌ பொருளாதார வளர்ச்சிக்கு 
இவர்களின்‌ பங்கு அதிகமாகவே இருந்தது. ஆனால்‌ பல மனித 
உரிமைகள்‌ பறிக்கப்பட்டு இருந்தது. பண்டித நேரு அவர்கள்‌ 
தொழிலாளர்‌ வாழ்வு உரிமையை பெற “இந்து வாலிபர்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 25 
sa 
சமாஜம்‌, இந்திய சேவா சங்கம்‌, போஸ்‌ சங்கம்‌ மற்றும்‌ 
இலங்கை இந்திய வாலிபர்‌ சங்கம்‌?” முதலிய சிறு சிறு சங்கங்‌ 
களாக இருந்தவைகளை எல்லாம்‌ இணைத்து பெரும்‌ தொழிற்‌ 
சங்கமாக அமைத்து உரிமைகட்கு போராடிப்‌ பெறலாம்‌ என 
அறிவுறுத்தினார்‌. அதன்படி “இலங்கை இந்திய காங்கிரஸ்‌”; 
என்ற அமைப்பை 1939ம்‌ ஆண்டு தொடங்கி வைத்தார்‌ நேரு 
அவர்கள்‌. அதற்கு திரு. லெட்சுமண செட்டியார்‌ தலைவராக 
வும்‌, திரு. இராஜலிங்கம்‌ முதல்‌ பொதுச்‌ செயலாளராகவும்‌ 
பொறுப்பேற்றனர்‌. அப்போது அவருக்கு வயது 30. இந்த 
இள வயதிலேயே மிகப்‌ பெரிய ஸ்தாபனப்‌ பொறுப்பை ஏற்று 
யாவரும்‌ பாராட்டும்‌ விதமாக இந்திய தோட்டத்‌ தொழிலாளர்‌ 
களுக்கு மட்டுமின்றி எல்லா இந்திய வம்சாவளியினருக்‌ 
காகவும்‌ பாடுபட்டார்‌. அதனால்‌ இந்திய வம்சாவளியினரின்‌ 
மனங்களில்‌ ''தலைவர்‌'” என்ற இடத்தை பிடித்தார்‌. 


இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ தோட்ட தொழிலாளர்‌ 
காங்கிரஸ்‌ முதலியவற்றில்‌ 1% இலட்சம்‌ பேர்‌ உறுப்பினர்‌ 
களாக இருந்தனர்‌. அப்போதைக்கு தோட்டத்‌ தொழிலாளர்கள்‌ 
7% இலட்சம்‌ இந்திய வம்சாவளியினர்‌ இருந்தனர்‌. அவர்‌ 
களுக்கு கூலிப்‌ பிரச்சனை, சுகாதாரப்‌ பிரச்சனை, குடியுரிமை 
பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம்‌ தீர்வு 
காண வேண்டி இருந்தது. இலங்கையில்‌ பல இனத்தவர்கள்‌ 
இருந்தனர்‌. பூர்வீகக்‌ குடிகள்‌ சிங்களர்‌, வடக்கு கிழக்கு பகுதி 
களில்‌ பூர்வீகத்‌ தமிழர்கள்‌, கொழும்பு நகரில்‌ கொழும்புத்‌ 
தமிழர்‌, ஜாவா சுமத்திரா தீவுகளிலிருந்து குடியேறிய 
“சோனகர்‌: என்ற இஸ்லாமியர்கள்‌ மற்றும்‌ ஆங்கில ஆட்சி 
யில்‌ வந்த பரங்கியர்‌ என பல இனத்தவர்கள்‌ சேர்ந்தது தான்‌ , 
இலங்கை. அத்தோடு ஆங்கிலேயர்‌ஆட்சியில்‌ தேயிலை, ரப்பர்‌ 
தோட்டங்களில்‌ வேலை செய்ய தென்‌ இந்தியாவிலிருந்து 
கொண்டு வரப்பெற்ற இந்திய வம்சாவளித்‌ தமிழர்‌ என பல 
முகங்கள்‌ இருந்தனர்‌. இவர்களுள்‌ இந்தியத்‌ தொழிலாளிகள்‌ 
தான்‌ குடியுரிமை பிரச்சனைக்கு ஆளானவர்கள்‌. அவர்கள்‌ 
பிரச்சனையை $ர்ப்பதே இலங்கை இந்திய காங்கிரஸின்‌ முக்கிய 


26 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


பிரச்சனை. இந்திய வம்சாவளித்‌ தமிழ்‌ இனத்தவரை இந்தியா 
விற்கு திருப்பி அனுப்புவது என்ற கோரிக்கையை கொஞ்ச 
கொஞ்சமாக சிங்களர்‌ மத்தியில்‌ ஏற்படுத்தினர்‌ இலங்கை 
தலைவர்கள்‌. 


இலங்கை சுதந்திர நாடானது 


இரண்டாம்‌ உலகப்‌ போருக்குப்‌ பின்‌ இங்கிலாந்தில்‌ 
அட்லி தலைமையில்‌ தொழிலாளர்‌ கட்சி ஆட்சியைப்‌ பிடித்‌ 
தது. தங்கள்‌ வசமிருந்த எல்லா நாடுகட்கும்‌ சுதந்திரம்‌ வழங்‌ 
கப்பட்டு அவர்களே தங்கள்‌ நாட்டை ஆள வழி வகுத்தது. 
அவர்கள்‌ எந்த முறையில்‌ ஆட்சி அமைய வேண்டுமென 
அவர்களே தீர்மானித்துக்‌ கொள்ள உறுதுணையாக பல கமிஷன்‌ 
களை அனுப்பி நிலைமையை நன்கறிந்து, ஆலோசனை கூறி, 
அதிகார மாற்றத்திற்கு வழி வகுத்தனர்‌. இலங்கைக்கு பிரபு 
சோல்பரி அவர்கள்‌ தலைமையில்‌ குழு வந்தது. அரசியல்‌ 
கட்சி பிரதிநிதிகள்‌, பொதுமக்கள்‌, வர்த்தகப்‌ பிரதிநிதிகள்‌, 
சமூகப்‌ பிரதிநிதிகள்‌ யாவரின்‌ ஆலோசனையையும்‌ பெற்றது. 
சோல்பரி கமிஷன்‌ முன்‌ ஆஜரான பிரபல சட்ட நிபுணரும்‌ 
தமிழரசு கட்சியின்‌ தலைவருமான திரு. ஜி.ஜி. பொன்னம்‌ 
பலம்‌ அவர்கள்‌, இலங்கை அரசியல்‌ உலகில்‌ மிக பிரசித்தி 
பெற்ற தலைவராவார்‌. அவர்‌ ஒரு விசித்திரமான யோசனையை 
கூறினார்‌. அதாவது இலங்கைப்‌ பாராளுமன்றத்தில்‌ நூறு பிரதி 
நிதிகள்‌ ஜனநாயக முறைப்படி மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட 
வேண்டியது. இதில்‌ 50 பிரதிநிதிகள்‌ தமிழர்‌ பகுதியிலிருந்து 
(வடக்கு, கிழக்கு பகுதியிலிருந்து) தமிழர்கள்‌ மட்டும்‌ 50 
தொகுதியில்‌ போட்டியிட்டு, அவர்களுள்‌ தேர்வு செய்யப்பட 
வேண்டும்‌. மீதமுள்ள 50 தொகுதிகள்‌ பொதுத்‌ தொகுதிகள்‌. 


28 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 

கலவை சை சைகை சைய யை வைய வைகை வையை தையை 
இதில்‌ சிங்களரும்‌, தமிழர்களும்‌ போட்டியிட்டு தேர்வாகலாம்‌ 
என்ற யோசனையை கமிஷன்‌ முன்‌ வைத்தார்‌. இதன்படி 
பார்த்தால்‌ தமிழர்‌ பகுதியில்‌ 50 தமிழ்ப்‌ பிரதிநிதிகள்‌, பொதுத்‌ 
தொகுதியிலிருந்து தமிழர்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டால்‌ தமிழர்‌ 
கள்‌ பாராளுமன்றத்தில்‌ அதிகமாகவும்‌ சிங்களப்‌ பிரதிநிதி 
கள்‌ குறைவாகவும்‌ இருப்பர்‌. இது சமநிலை ஏற்படுத்தாது. 
இரண்டு சமூகத்தினரிடையே பாகுபாட்டை ஏற்படுத்திவிடும்‌, 
வீண்‌ குழப்பங்களை நாட்டில்‌ ஏற்படுத்திவிடும்‌. இதனால்‌ 
இந்த யோசனை நிராகரிக்கப்பட்டது. இதனால்‌ 50:50 (2 
12) ஜி.ஜி. பொன்னம்பலம்‌ என அடைமொழியோடு 
வேடிக்கையாக அவர்‌ அழைக்கப்பட்டார்‌: 


இதன்‌ பின்‌ இந்தியாவைத்‌ தொடர்ந்து இலங்கையும்‌ 
சுதந்திர நாடானது. சோல்பரி பிரபுவின்‌ பரிந்துரைப்படி 105 
பாராளுமன்ற உறுப்பினர்கள்‌ (நியமன உறுப்பினர்களை 
யும்‌ சேர்த்து) தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌. இவர்களுள்‌ திரு. 
கே. இராஜலிங்கம்‌ தலைமை ஏற்றிருந்த இலங்கை இந்திய 
காங்கிரஸ்‌, இலங்கை தோட்டத்‌ தொழிலாளர்‌ காங்கிரஸ்‌ 
சார்பாக 14 பேர்‌ போட்டியிட்டதில்‌ 7 பேர்கள்‌ மட்டும்‌ கடும்‌ 
போட்டிக்கு பிறகு மத்திய பகுதியிலிருந்து தேர்ந்து எடுக்கப்‌ 
பட்டார்கள்‌. அவர்கள்‌ கே. இராஜலிங்கம்‌ (நாவளப்பட்டி 
தொகுதி), திரு. செளமியமூர்த்தி தொண்டைமான்‌ (நுவ 
ரெலியா), திரு. சி.வி. வேலுப்பிள்ளை (தலவாக்கலை), திரு. 
என்‌.எம்‌. சுப்பையா (பதுளைத்‌ தொகுதி), திரு. டி. ராமானுஜம்‌ 
(அளுத்துனுவர்‌ தொகுதி, திரு. கே. குமாரவேல்‌ (கொட்ட 
கலைத்‌ தொகுதி), திரு. ஜி.ஆர்‌. சி. மேத்தா (மஸ்கெலியா 
தொகுதி). மேலும்‌ இரண்டு பேர்‌ செனட்‌ சபையில்‌ இருந்தனர்‌. 
இவர்களுள்‌ திரு. பெரியசுந்தரம்‌ அவர்கள்‌ சிறந்த கல்விமான்‌. 
சுதந்திரத்திற்கு முந்திய மந்திரிசபையில்‌, தொழிலாளர்‌ மந்திரி 
யாக இருந்தார்‌. இவரது பூர்வீகம்‌ தற்போதைய சிவகங்கை 
மாவட்ட கல்லல்‌ ஒன்றியத்தில்‌ அணைத்திடல்‌ கிராமமாகும்‌. 
இவர்‌ மந்திரியாக இருந்தபோது ஒருமுறை தனது பூர்வீக 
கிராமமான அணைத்திடலுக்கு வர விரும்பினார்‌. சரியான 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ & 29 


சாலைகளோ வண்டி வசதிகளோ அப்போது கிடையாது. 
இந்திய ரயில்வேத்‌ துறை பிரத்தியேகமாக ஏற்பாடு ஒன்றை 
இவருக்காக செய்து கொடுத்தது. கல்லல்‌ தேவகோட்டை ரஷ்தா 
மார்க்கத்தில்‌ ரயில்‌ பாதை அமைந்து இருப்பதால்‌ அணைத்‌ 
திடல்‌ கிராமத்தில்‌ ஒரு சிறு ரயில்‌ நிலையம்‌ பிரத்தியேகமாக 
அமைக்கப்பட்டது. திரு. பெரியசுந்தரம்‌ அவர்கள்‌ கப்பலில்‌ 
இராமேஸ்வரம்‌ வந்து ரயில்‌ மூலம்‌ அணைத்திடல்‌ கிராமத்‌ 
தின்‌ ரயில்‌ நிலையத்தில்‌ வந்து இறங்கினார்‌. அவரின்‌ தனிப்‌ 
பட்ட உபயோகத்திற்காக அமைக்கப்பட்ட அந்த இரயில்‌ 
நிலையம்‌ அவருக்குப்‌ பின்‌ வெகுகாலம்‌ உபயோகப்படுத்‌ 
தாமல்‌ இருந்து அழிந்துவிட்டது. அண்மைக்காலம்‌ வரை 
அங்கு சிதைந்த கட்டிடம்‌ ஒன்று இருந்ததை பலர்‌ பார்த்திருக்‌ 
கலாம்‌. ஆங்கில அரசு தனி மனிதராக இருந்தாலும்‌ தன்‌ அரசு 
மந்திரிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க 
தவறியதில்லை. இவர்‌, செனட்டராகவும்‌, மந்திரியாகவும்‌ 
இருந்து திரு. கே. இராஜலிங்கத்திற்கு பொது வாழ்வில்‌ ஆக்க 
மும்‌, ஊக்கமும்‌ கொடுத்தவர்‌ திரு. பெரியசுந்தரம்‌ ஆவார்‌. 

இலங்கை சுதந்திரமடைநீது சில காலம்‌ சோல்பரி பிரபு 
அவர்கள்‌ கவர்னர்‌ ஜெனரலாக இருந்தார்‌. முதல்‌ அரசியல்‌ 
அமைப்பு சட்டத்தை எழுதியவர்‌. பின்னர்‌ பலமுறை புதுப்‌ 
புது அரசியல்‌ அமைப்பு சட்டங்கள்‌ எழுதப்பட்டது ஆட்சி 
யாளரின்‌ வசதிப்படி. பக்கத்து நாடுகளெல்லாம்‌, குறிப்பாக 
பாகிஸ்தான்‌ பலமுறை அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டத்தை 
மாற்றியது. ஆனால்‌ இந்திய அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌ 
ஒருமுறை கூட திருத்தி எழுதப்படவில்லை. சில சரத்துக்கள்‌ 
மட்டும்‌ சேர்க்கப்பட்டது, காலத்திற்கு ஏற்ப. அசலில்‌ யாரும்‌ 
கைவைக்க முடியவில்லை. இப்பெருமை அண்ணல்‌ அம்பேத்‌ 
கர்‌ அவர்களைத்‌ தான்‌ சாரும்‌. 


சுதந்திரமடைந்த இலங்கை, முதல்‌ பாராளுமன்றம்‌ 
105 உறுப்பினர்களைக்‌ கொண்டதாக இருந்தது. ஆட்சியைப்‌ 
பிடித்தது ஐக்கிய தேசிய கட்சி (0.8.1) . எஸ்‌.டி. சேனநாயகா 
அவர்கள்‌ தலைமையில்‌ மந்திரி சபையில்‌ பதின்மூன்று 


30 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


கேபினட்டு அமைச்சர்கள்‌. இதில்‌ ஏழு தமிழ்‌ அமைச்சர்கள்‌ 
இருந்தனர்‌. இதைக்‌ கண்டு இந்திய வம்சாவளியினர்‌ தங்கள்‌ 
பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிட்டும்‌ என மகிழ்ந்தனர்‌. 
ஆனால்‌ தலையில்‌ இடி விழுந்தது போல்‌, “குடியுரிமை 
பறிப்பு'' மசோதாவை தமிழரான அமைச்சர்‌ சர்‌. கந்தையா 
வைத்தியநாதன்‌ (சட்ட அமைச்சர்‌) கொண்டு வந்து நிறை 
வேற்றினார்‌. அப்போது இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ மற்றும்‌ 
இலங்கை தோட்டத்‌ தொழிலாளர்‌ காங்கிரஸ்‌ தலைவராக 
இருந்தவர்‌ கே. இராஜலிங்கம்‌ அவர்களாவார்‌. அவர்‌ தனது 
கண்டனத்தையும்‌ அதிருப்தியையும்‌ வெளிப்படுத்தினார்‌. 
பெரும்‌ சுமையை அவர்‌ சுமக்க வேண்டியிருந்தது. இதனால்‌ 
எட்டு லட்சம்‌ இந்திய வம்சாவளி பிரஜைகள்‌ ஓட்டுரிமையை 
இழந்து, மறு தேர்தலில்‌ ஒரு உறுப்பினரைக்‌ கூட பாராளுமன்‌ 
றத்திற்கு அனுப்ப முடியவில்லை என்பது மிகவும்‌ வேதனைக்‌ 
குரியது. இந்த இழப்பிற்கு இலங்கை தமிழர்‌ சட்ட அமைச்சர்‌ 
சர்‌. கந்தையா வைத்தியநாதன்‌ அவர்களை உபயோடுத்துக்‌ 
கொண்டது சிங்கள அரசு. தமிழர்‌ என்ற உணர்வு இல்லாது 
செயல்பட்டார்‌ சட்ட அமைச்சர்‌ என்ற போர்வையில்‌. 

குடியுரிமை பிரச்சினை இந்தியத்‌ தமிழர்கட்கு மட்டும்‌ 
தானே, நமக்கில்லையே என கண்டுகொள்ளவில்லை! இது 
'தமிழ்‌ ஈழப்‌ பிரச்சினையில்‌ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்‌ 
குமோ என எண்ணத்‌ தோன்றுகிறது. தமிழகத்தில்‌ தலைவர்கள்‌ 
கூறியதுபோல்‌, தொப்புள்‌ கொடி உறவு வெகுவாக இலங்கை 
வாழ்‌ இந்திய தமிழர்களை ஈர்க்க முடியவில்லை. நாடு 
இரண்டாவதை இங்கு இந்திய அரசும்‌, அங்கு இந்தியத்‌ 
தமிழர்களும்‌ விரும்பவில்லை. 


இந்திய தொழிலாளர்களுக்கு 
குடியுரிமை மறுப்பும்‌, பறிப்பும்‌ 


இலங்கை சுதந்திரம்‌ அடைந்த பின்னர்‌ நடந்த முதல்‌ 
பாராளுமன்றத்‌ தேர்தலில்‌ 105 உறுப்பினர்கள்‌ தேர்ந்து எடுக்‌ 
கப்பட்டனர்‌. இதில்‌ கே. இராஜலிங்கம்‌ தலைமையில்‌ இருந்த 
இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ சார்பாக 7 உறுப்பினர்கள்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டனர்‌. ஐக்கிய தேசியக்‌ கட்சி (யு.என்‌.பி) தனிப்‌ 
பெரும்‌ கட்சியாக இருந்தபடியால்‌ திரு. எஸ்‌.டி. சேனநாயக்கா 


அவர்கள்‌ பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. அவருடைய 


மந்திரி சபையில்‌ 13 அமைச்சர்கள்‌. இதில்‌ 7 தமிழ்‌ அமைச்சர்‌ 
கள்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ வடக்கு, கிழக்கு மாகாணத்தைச்‌ 
சேர்ந்த சில கட்சிகளிலிருந்து, ஐக்கிய தேசிய கட்சியோடு 
செயல்படக்‌ கூடியவர்கள்‌. திரு. எஸ்‌.டி. சேனநாயக்காவின்‌ 
அரசில்‌ இவ்வளவு தமிழ்‌ அமைச்சர்கள்‌ இருந்தார்கள்‌. இவர்‌ 
களைத்‌ தவிர்த்து ஆட்சி நிர்வாகத்தை நடத்த முடியாது 
என்பது உண்மை. அரசின்‌ எல்லாத்‌ துறைகளிலும்‌ தமிழர்‌, 
கள்‌ வியாபித்து இருந்தனர்‌. சில துறைகளில்‌ சிங்களர்களை 
விட தமிழர்கள்‌ அதிகம்‌ இருந்தனர்‌. தமிழர்களைத்‌ தவிர்க்க 
முடியாத சிங்கள அரசு அவர்கள்‌ மூலமே பல பிரச்சினை 
களுக்குத்‌ தீர்வு கண்டனர்‌. அப்படி தீர்வு காண வேண்டியவற் 
றுள்‌ இந்திய வம்சாவளித்‌ தோட்டத்‌ - தொழிலாளர்களின்‌ 
குடியுரிமைப்‌ பிரச்சனை மிக முக்கியமானதாக இருந்தது. 


32 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


இந்தியாவிலும்‌, இலங்கையிலும்‌ சூரியனே மறையாத 
சாம்ராஜ்யத்தை உடைய பிரிட்டிஷ்‌ அரசே இருந்தபடியால்‌ 
தோட்டத்‌ தொழிலாளர்‌ வந்துபோக எந்தவித சிரமு மின்றி 
சட்டங்கள்‌ அமைந்திருந்தன. ஆனால்‌ காலங்கள்‌ மாற பிரிட்‌ 
டிஷ்‌ காலனி நாடுகளில்‌ சுதந்திர வேட்கையால்‌ ஆங்கிலேயர்‌ 
கள்‌ வெளியேற வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்தது. 
அடுத்த கணை இந்திய வம்சாவளித்‌ தமிழர்கள்‌ மேல்‌ ஏவப்‌ 
பட்டது. அரசு நிர்வாகத்தில்‌ இலங்கைத்‌ தமிழர்கள்‌ மிகுதி 
யாக இருந்தனர்‌ ஒருபுறம்‌. மறுபுறம்‌ தேயிலை இரப்பர்‌ 
ஏற்றுமதியினால்‌ இலங்கை பொருளாதாரம்‌ உயர்ந்திருந்தது. 
இதற்கு இந்திய வம்சாவளித்‌ தமிழர்களின்‌ பங்களிப்பு 
அதிகம்‌. நகரங்களில்‌ வியாபாரத்தில்‌ இந்தியத்‌ தமிழர்களே 
மிகுதியாக இருந்தனர்‌. இலங்கை சுதந்திரம்‌ அடைந்த பின்‌ 
சிங்களர்‌, தங்களின்‌ பின்தங்கிய நிலைக்கு தமிழர்களே 
காரணம்‌ என கருதலானார்கள்‌. இவர்களை இலங்கையில்‌ 
இருந்து விரட்டி விட்டால்‌, அவ்விடங்களில்‌ சிங்களர்களை 
வைத்து நிரப்பிடலாம்‌ என எண்ணினர்‌. இதனால்‌ சிங்கள 
இளைஞர்கள்‌, அரசியல்‌ கட்சிகளில்‌ தூண்டுதலால்‌, இந்தியத்‌ 
தமிழர்களின்‌ மூலம்‌, அவர்கள்‌ இலங்கை வளத்தைக்‌ 
கொள்ளையடித்து, இந்தியாவிற்கு கொண்டு போகிறார்கள்‌ 
என இனப்பிளவை ஏற்படுத்தினர்‌. தமிழர்கட்கு எதிரான 
பிரச்சாரம்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக வலுப்பெற்றது. 


முதல்‌ பாராளுமன்றத்தில்‌, இலங்கைக்‌ குடியுரிமை, 
இநீதிய வம்சாவளியினருக்கும்‌, பாகிஸ்தானியருக்கும்‌ மறுத்து 
தனி சட்ட வரைவு கொண்டு வந்து விவாதங்கள்‌ நடை 
பெற்றன. குறிப்பிடத்தக்க அளவில்‌ இலங்கை தமிழர்கள்‌ 
சட்டத்தை எதிர்த்தவர்கள்‌ யாருமில்லை. யாரிடமிருந்து 
ஆதரவு கிடைத்திருந்தால்‌ அச்சட்டம்‌ தோல்வி அடைந்திருக்‌ 
குமோ அவர்கள்‌ அச்சட்டத்தை ஆதரித்தனர்‌. பெருவாரியான 
தமிழ்‌ கட்சிகள்‌ அரசியல்‌ அங்கம்‌ பெற்றிருந்ததாலும்‌, இச்‌ 
சட்டம்‌ நிறைவேற வேண்டுமென விரும்பியதாலும்‌ எதிர்ப்புக்‌ 
குரல்‌ எழுப்பவில்லை. தமிழ்‌ அமைச்சர்‌ சர்‌. கந்தையா 
வைத்தியநாதன்‌ தான்‌ சட்ட அமைச்சர்‌. அவர்தான்‌ சட்டத்தை 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ & 33 


தாக்கல்‌ செய்து, இந்திய வம்சாவளித்‌ தமிழர்களுக்கு பிரஜா 
உரிமை மறுத்த சட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றினார்‌. 
அன்று ஒரே ஒரு தமிழ்த்‌ தலைவர்‌ ''இலங்கை சமஸ்டி கட்சி?! 
தலைவர்‌ பெருமதிப்பிற்குரிய ''தந்ைத செல்வா” என்று 
அழைக்கப்படும்‌ திரு. செல்வநாயகம்‌ அவர்கள்‌ அவரின்‌ 
இயக்கம்‌ மிகவும்‌ ஆரம்பக்‌ கட்டத்திலிருந்தது. அவர்‌ '*இன்று, 
இந்திய தமிழ்‌ வம்சாவளியினருக்கு ஏற்பட்ட இந்த நிலை 
நமக்கும்‌ (இலங்கை தமிழருக்கும்‌) ஏற்படும்‌ என்பதில்‌ 
சந்தேகம்‌ இல்லை” எனக்‌ கூறினார்‌ தீர்க்கத்தரிசனமாக. அது 
பின்னர்‌ நடந்தது வேறு உருவில்‌. ““இந்திய வம்சாவளியினர்‌ 
குடியுரிமை இழந்து நாடற்றவர்களாக தாங்கள்‌ எந்த நாட்டவர்‌ 
எனக்‌ கூட தெரியாதவர்களாக இருக்கிறார்கள்‌. சில நூற்‌ 
றாண்டுகட்கு முன்னதாக இலங்கையை வளப்படுத்த இந்தியா 
விலிருந்து அழைத்து வரப்பட்டனர்‌. தேயிலை, இரப்பர்‌ 
தோட்டங்களில்‌ உழைத்து ஓடாகி, அந்த தேயிலை செடிகட்கு 
உரமாகினர்‌. பல தலைமுறைகளாக இலங்கையில்‌ அவர்கள்‌ 
வாழ்நீது விட்டதால்‌, இந்தியாவில்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ 
இல்லை. ஆகவே நாங்கள்‌ இந்தியர்கள்‌ அல்ல. இப்போது 
இலங்கை அரசு சட்டம்‌ கொண்டு வந்து எங்களின்‌ குடி 
யுரிமையைப்‌ பறித்துவிட்டதால்‌ நாங்கள்‌ இலங்கையரும்‌ 
அல்ல. நாடற்றவர்களாகி விட்டோம்‌. ஆக இந்த நாகரிக 
உலகில்‌ ''நாடே இல்லாதவர்கள்‌”” நாங்கள்‌. எங்கட்கு நாடே 
கிடையாதா? அப்படியானால்‌ இந்தியாவிற்கும்‌ இலங்கைக்‌ 
கும்‌ இடையிலிருக்கும்‌ இந்தியப்‌ பெருங்கடலில்‌ விழுந்து 
மடிவதைத்‌ தவிர எங்களுக்கு வேறு வழியில்லையா”' என்று 
மனம்‌ வருந்திக்‌ கூறினார்‌ தலைவர்‌ இராஜலிங்கம்‌. 
குடியுரிமைப்‌ பறிக்கப்பட்டதும்‌, பின்னர்‌ நடந்த தேர்‌ 
தலில்‌, தோட்டத்‌ தொழிலாளர்‌ பிரதிநிதிகளாக ஏழு பேர்‌ இருந்‌ 
தவர்கள்‌ அடுத்த தேர்தலில்‌ ஒருவர்‌ கூட பாராளுமன்றத்திற்கு 
செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. குடியுரிமை பெற கடின 
மான விதிமுறைகளை அரசு விதித்தது. தொழிலாளியின்‌ 
தநீதை, தாத்தா முதலியோர்‌ எப்போது இலங்கை வந்து எங்கே 
வேலை செய்தனர்‌ என்ற விவரங்களைக்‌ கொடுத்து மனு 


34 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


செய்தால்‌, மூப்பின்‌ அடிப்படையில்‌ குடியுரிமை வழங்கப்‌ 
பட்டது. சரியான விவரங்களை தொழிலாளர்கள்‌ வைத்திருக்க 
வில்லை. ஆகவே குடியுரிமை பெற முடியாமலே தோட்டங்்‌ 
களில்‌ அடிமைகள்‌ போல்‌ வேலை செய்து வநீதனர்‌. எந்த 
வித மனித உரிமையுமின்றி எட்டு இலட்சம்‌ பேர்‌ தோட்டத்‌ 
தொழிலாளர்கள்‌. தாங்கள்‌ எப்போதும்‌ இந்தியாவிற்கு திருப்பி 
அனுப்பப்படலாம்‌ என்ற அச்சத்திலேயே வாழ்ந்தனர்‌. 
பண்டித ஜவஹர்லால்‌ நேரு அவர்கள்‌ இந்திய பிரதமராக 
இருந்தவரை ஒரு தடுப்பு அரணாக இருந்தார்‌. அவர்‌ மறைவுக்‌ 
குப்‌ பின்‌ நிலைமை மாறி ''சாஸ்திரி-சிரிமா பண்டார நாயக்கா:” 
ஒப்பந்தம்‌ ஆனது. அப்போது அங்கு போராட்டக்‌ குணம்‌ 
கொண்ட தலைவர்‌ இராஜலிங்கமும்‌ இல்லை, இந்திய தமிழர்‌ 
களின்‌ பாதுகாவலரான பண்டித ஐவஹர்லால்‌ நேருவுமில்லை. 
இலங்கைக்கு எளிதாக முடிந்தது வேலை. 


காங்கிரசின்‌ முக்கிய பிரமுகருள்‌ இரு.கே.ஜி.எஸ்‌. நாயர்‌ 
என்பவர்‌, தனக்கு குடியுரிமை வேண்டி மனு செய்தார்‌. 
முக்கிய ஆவணங்கள்‌ இல்லாத அவர்‌ மனு தள்ளுபடியானது. 
அதை எதிர்த்து அவர்‌ லண்டனிலுள்ள பிரிவி கவுன்சிலுக்கு 
மேல்முறையீடு செய்து வெற்றி கண்டு, ''குடியுரிமை:” 
பெற்றார்‌. இதுபோல்‌ உரிமை மறுக்கப்பட்ட தொழிலாளர்கள்‌ 
போராடி உரிமை பெறுவது மிகவும்‌ சிரமமான காரியமாகும்‌. 
அப்படி குடியுரிமை கிடைத்தவர்கள்‌ மிகச்‌ சிலரே. இது 
கடலில்‌ கரைத்த பெருங்காயம்‌ போல்‌ ஆகிவிட்டது. எது 
எப்படியிருப்பினும்‌, குடியுரிமை இல்லாவிட்டாலும்‌, இலங்‌ 
கையை விட்டு செல்லுவதில்லை, இங்கேயே வாழ்ந்து மடிவது 
என்ற உறுதியோடு இருந்தனர்‌. திரு. இராஜலிங்கம்‌ இந்தப்‌ 
பிரச்சனையை சர்வதேச தொழிலாளர்‌ சம்மேளனத்திற்கு 
எடுத்துச்‌ செல்ல ஏற்கனவே தீர்மானித்திருந்தார்‌. 


இலங்கைத்‌ தமிழர்கள்‌ ஒரே மொழி, ஒரே சமயம்‌ ஒரே 
கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள்தான்‌. இருப்பினும்‌ வேற்றுமை 
உணர்வோடுதான்‌ இந்திய தமிழர்களைப்‌ பார்த்தனர்‌. இலங்கை 
அரசியலில்‌ முக்கிய பங்கு வகித்தனர்‌. அவர்கள்‌ இப்போது 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 35 
ee 
பேசப்படும்‌ “தொப்புள்‌ கொடி” உறவு கொண்டாடும்‌ 
இலங்கைத்‌ தமிழர்கள்‌, அப்போது பிரஜா உரிமை மறுப்பு 
சட்டத்திற்கு சிறு எதிர்ப்பையாவது தெரிவித்திருந்தால்‌ தந்தை 
செல்வநாயகம்‌ அவர்கள்‌ கூறியதுபோல்‌ பின்னர்‌ மொழிப்‌ 
பிரச்சனையில்‌, சிங்களருக்கு ஒரு தயக்கம்‌ ஏற்பட்டிருக்கும்‌. 
தமிழுக்கு சிங்களத்தோடு ஆட்சி மொழி அந்தஸ்தும்‌ கிடைத்‌ 
திருக்கும்‌. அதை விடுத்து இப்போது தொப்புள்‌ கொடி உறவு 
கொண்டாடுவதில்‌ எந்த பயனுமில்லை. அண்மையில்‌ யாழ்ப்‌ 
பாண மாகாண அரசு முதலமைச்சர்‌ மதிப்பிற்குரிய திரு. சி.வி. 
விக்கினேஸ்வர்தமிழகம்‌ வந்திருந்தபோது இலங்கையிலிருந்து 
வந்து அகதிகளாக முகாம்களிலிருக்கும்‌ தமிழ்‌ அகதிகளைப்‌ 
பார்த்தார்‌. அவர்கள்‌ இலங்கை திரும்புவதை எதிர்பார்த்திருப்‌ 
பதை அறிந்து, அவரும்‌ நீங்கள்‌ சீக்கிரம்‌ தாயகம்‌ (இலங்கை) 
திரும்ப வேண்டும்‌ எனச்‌ சொன்னார்‌. இதுபற்றிய செய்தியாள 
ரிடம்‌ பேசும்போது இங்கு அகதிகள்‌ முகாமிலிருக்கும்‌ தமிழர்‌ 
கள்‌ தாயகம்‌ திரும்பினால்‌ அங்கு (இலங்கையில்‌) பிரதிநிதித்‌ 
துவம்‌ அதிகமாக கிடைக்கும்‌ என்று கூறினார்‌. அன்றே இந்திய 
வம்சாவளி தமிழர்களின்‌ குடியுரிமை பறிக்கப்பட்டபோது, 
இவ்வுணர்வு ஏற்பட்டிருந்தால்‌, இலங்கையில்‌ தமிழர்களின்‌ 
பிரதிநிதித்துவம்‌ எவ்வளவோ உயர்ந்திருக்கும்‌. அவர்கள்‌ 
விரும்பிய ''தமிழ்‌ ஈழம்‌” கூட என்றோ கிடைத்திருக்கும்‌. 
தங்களுக்கு ஈடு இல்லாத இந்திய வம்சாவளித்‌ தமிழர்களை, 
எதிரிகளாக நினைத்து தங்களையே ஏமாற்றிக்‌ கொண்டார்கள்‌. 
தமிழகத்தில்‌ தமிழ்‌ உணர்வால்‌ ஆதரவு கொடுத்தவர்களெல்‌ 
லாம்‌ ஏமாறும்‌ அளவுக்கு நிகழ்ச்சிகள்‌ நடந்துவிட்டன. 


தலைவர்‌ இராஜலிங்கத்திற்கு 
கல்கியின்‌ புகழாரம்‌ 


தமிழகத்தில்‌ பிரபலமான வார இதழ்‌ 'கல்கி'. இதன்‌ 
ஆசிரியர்‌ திரு. கிருஷ்ணமூர்த்தி. அவர்களை அறியாத தமிழ்‌ 
உலகம்‌ இல்லை. மிகப்‌ பெரும்‌ தேச பக்தர்‌ புகழ்பெற்ற 
சரித்திர நாவல்‌ ஆசிரியர்‌ அவர்‌. இவர்‌ அடிக்கடி இலங்கைக்கு 
இலக்கிய சொற்பொழிவுக்காக செல்வது வழக்கம்‌. அப்போது 
அங்கு உள்ள தமிழ்த்‌ தலைவர்களுடனும்‌, தமிழ்‌ இலக்கிய 
வாதிகளிடமும்‌ நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார்‌. அப்படி 
அவர்களும்‌, அவர்‌ மதிக்கத்தக்கவராக தெரிந்திருந்தவருள்‌ 
திரு. இராஜலிங்கம்‌ மிக முக்கியமானவராக இருந்தார்‌. இராஜ 
லிங்கம்‌ ஒரு இலக்கியவாதியல்ல. ஆனால்‌ கல்கி அவர்‌ 
களுக்கு, இராஜலிங்கத்திடம்‌ ஏற்பட்ட ஈர்ப்பு எதற்காக? 
அவரிடமிருந்த மனித நேயம்‌, மக்கள்‌ தொண்டு செய்யும்‌ 
பண்பு, பிரதிபலன்‌ கருதாத தொண்டு, வேறு எவரிடமும்‌ 
காணாத எளிமை, எவரோடும்‌ ஒப்பிட முடியாத குணாதிச 
யங்கள்‌ போன்றவை அவரிடமிருந்தது. அங்கிருந்த அப்‌ 
போதைய சிங்கள மற்றும்‌ தமிழ்‌ அரசியல்‌ தலைவர்களுடன்‌ 
இருந்த நட்பு, கருத்து வேறுபாடுகள்‌ இருப்பினும்‌, பகை 
கொள்ளாத பெருவுள்ளம்‌. இவைகள்‌ கல்கி அவர்களை ஈர்க்க 
செய்தன. திரு. இராஜலிங்கத்திற்குச்‌ சிறப்பு செய்ய வேண்டு 
மெனக்‌ கருதி, தான்‌ ஆசிரியராக இருந்த 'கல்கி' வார இதழில்‌, 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 37 


ட ம அரை ணை பணை ண ணை ணை ணை ண ௮ வைபை அ“ வைனை 


38 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


““ஒனர்களின்‌ தொண்டர்‌”? என்று சிறப்பித்து தலையங்கம்‌ 
தட்டியதோடு அட்டைப்‌ படத்தில்‌ அவரின்‌ புகைப்படத்‌ 


தையும்‌ அதன்‌ பின்னணியில்‌ தேயிலைக்‌ கொழுந்து பறிக்‌ 


கும்‌ தமிழ்‌ தோட்டத்‌ தொழிலாளரின்‌ படத்தையும்‌ பிரசுரித்து 
பெருமை சேர்த்தார்‌. யாரோ இருக்க இவருக்கென்ன இவ்‌ 
வளவு பெருமை செய்கிறார்‌ கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்று 
மூக்கின்‌ மேல்‌ விரல்‌ வைத்தவர்களும்‌ உண்டு. அவர்‌ செல்வந்‌ 
தருமில்லை, ஜாதிப்பெருமையும்‌ அவருக்கில்லை. இவை 
களை மறைத்தது அவரின்‌ உண்மைத்‌ தொண்டுள்ளமே! திறமை 
எங்கிருந்தாலும்‌, கல்கி அவர்கள்‌ பாராட்டத்‌ தவறுவதில்லை 
என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம்‌. 


மற்றுமொரு உதாரணமாக வேறு ஒற்றுமையும்‌ கூற 
லாம்‌. தமிழ்‌ இளைஞர்களிடையே பெரும்‌ எழுச்சியை ஏற்‌ 
படுத்திய சி.என்‌. அண்ணாத்துரையை அவர்‌ எழுதிய “ஓர்‌ இரவு: 
நாடகத்தைப்‌ பார்த்த கல்கி அண்ணாவை ஆங்கில நாவல்‌ 
ஆசிரியர்‌ பெர்னாட்சாவை அவருக்கு ஒப்பிட்டு அறிஞர்‌! 
என்று கூறி சிறப்பித்தார்‌. அது முதல்‌ தமிழ்‌ உள்ளங்களில்‌ 
எல்லாம்‌ அண்ணாத்துரை அவர்கள்‌ “அறிஞர்‌ அண்ணா? 
என்று போற்றப்பட்டார்‌; அழைக்கப்பட்டார்‌. அதுபோலவே, 
“ஒனர்களின்‌ தொண்டன்‌'' ஆனார்‌ திரு. இராஜலிங்கம்‌ கல்கியின்‌ 
மூலமாக. தீனர்கள்‌ என்றால்‌ வறியவர்கள்‌ என்று பொருள்‌. 


கல்கி அவர்கள்‌ பெருமுயற்சியோடு எட்டயபுரத்தில்‌ 
கட்டிய மகாகவி பாரதியாரின்‌ மணிமண்டபத்தின்‌ திறப்பு 
விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக இலங்கையிலிருக்கும்‌ 
இரு. இராஜலிங்கம்‌ அவர்களை அழைத்து சொற்பொழி 
வாற்றச்‌ செய்தார்‌. மூதறிஞர்‌ இராஜாஜி அவர்கள்‌ தலைமை 
யில்‌ நடந்த அவ்விழாவில்‌ திரு. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ 
ஆற்றிய உரை அகில இந்திய வானொலியிலும்‌ ஒலிபரப்பப்‌ 
பட்டது. அதே மணிமண்டப திறப்பு நிகழ்ச்சியில்‌ தமிழறிஞர்‌ 
திரு. ரா.பி. சேதுப்பிள்ளை அவர்கள்‌ தலைமையில்‌ திருவள்‌ 
ளுவர்‌ படத்தை திறந்து வைத்து உரையாற்றினார்‌ திரு. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 39 


இராஜலிங்கம்‌ அவர்கள்‌. இவையெல்லாம்‌ இராஜலிங்கம்‌ 
வரலாற்றில்‌ பொன்னெழுத்துக்களால்‌ பொறிக்கப்பட வேண்‌ 
டிய நிகழ்வுகள்‌ ஆகும்‌. மேலும்‌ கல்கி அவர்‌ எழுதிய 'இலங்கை 
சுற்றுப்பயண நூல்‌” மற்றும்‌ 'தெய்வ தரிசனம்‌” என்ற நூல்‌ 
களிலும்‌ திரு. இராஜலிங்கத்தைப்‌ பற்றி மிகச்‌ சிறப்பாக 
குறிப்பிட்டுள்ளார்‌. எங்கெங்கு சந்தர்ப்பங்கள்‌ கிடைத்தாலும்‌ 
கல்கி” அவர்கள்‌ திரு. இராஜலிங்கம்‌ அவர்களைப்‌ பாராட்டத்‌ 
தவறியதில்லை. உண்மைத்‌ தொண்டருக்கு கிடைத்த அங்கீ 
காரம்‌ அது. 

('கல்கி' இதழில்‌ திரு. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்‌ 
எழுதிய தலையங்கம்‌ அப்படியே பின்வரும்‌ அத்தியாயத்தில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது). 


(திணர்களின்‌ தொண்டர்‌! 
- கல்கி தலையங்கம்‌ 


இலங்கையில்‌ சில காலம்‌ இருந்து பழக்கப்பட்டவர்‌ 
களின்‌ முன்னால்‌ கடவுள்‌ தோன்றி, ''உனக்கு இலங்கையில்‌ 
ஒரு தேயிலைத்‌ தோட்டமும்‌ அதன்‌ நடுவில்‌ ஒரு பங்களா 
வும்‌ வேண்டுமா அல்லது சொர்க்கலோகத்தில்‌ இடம்‌ வேண்‌ 
டுமா?” என்று கேட்டால்‌, ''சொர்க்கலோகத்தில்‌ இடம்‌ 
வேண்டாம்‌, இலங்கையில்‌ ஒரு தேயிலைத்‌ தோட்டமே 
போதும்‌'' என்றுதான்‌ அநேகமாகப்‌ பதில்‌ கிடைக்கும்‌. 


தீனர்களின்‌ தொண்டரான ஸ்ரீ. கே. ராஜலிங்கம்‌ அவர்‌ 
களிடம்‌ மேற்கண்ட அதே கேள்வியைக்‌ கேட்டால்‌, எனக்குச்‌ 
சொர்க்கமும்‌ வேண்டாம்‌, தேயிலைத்‌ தோட்டமும்‌ வேண்‌ 
டாம்‌, தேயிலை ரப்பர்‌ தோட்டங்களில்‌ வேலை செய்யும்‌ 
ஏழைக்‌ தொழிலாளர்களுக்குத்‌ தொண்டு செய்யும்‌ பாக்கியம்‌ 
கிடைத்தால்‌ போதும்‌!” என்று கணமும்‌ தயங்காமல்‌ சொல்‌ 
லுவார்‌. 


தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைத்‌ தோட்டங்களில்‌ 
வேலை செய்யச்‌ சென்றவர்களின்‌ மூன்றாவது தலைமுறை 
யில்‌ பிறந்தவர்‌ ஸ்ரீ. கே. ராஜலிங்கம்‌. இலங்கை அரசாங்கத்தின்‌ 
தற்போதைய கடுமையான சட்டங்களின்படி பார்த்தாலும்‌ 
ஸ்ரீ ராஜலிங்கம்‌ இலங்கை நாட்டின்‌ வம்சாவளி பிரஜை என்ற 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ஐ 41 
rr பபப யயயயயயயயயயயயயய பபப யயயயியயவவயயய 
உரிமை பெறுகிறார்‌. சிங்களவர்களுக்கு எல்லாவிதத்திலும்‌ 
சமமான சகல உரிமைகளும்‌ அவருக்கு உண்டு. கல்வி கேள்வி 
யும்‌ பேச்சுத்திறனும்‌ தீட்சண்யமான அறிவும்‌ படைத்தவ 
ராதலால்‌ இலங்கை சர்க்காரோடு ஒத்துழைக்க மனம்‌ கொண் 
டால்‌ பதவிகளையும்‌ உத்தியோகங்களையும்‌ அவர்‌ பெற 
லாம்‌. ஆனால்‌ அத்தகைய சுயநலப்‌ பாதையில்‌ செல்ல அவர்‌ 
விரும்பவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னர்‌, இளைஞரா 
யிருந்தபோதே தியாக வாழ்க்கையையும்‌ தொண்டு நெறியை 
யும்‌ மேற்கொண்டார்‌. 


1927-ம்‌ வருஷம்‌ மகாத்மா காந்தி இலங்கைக்கு விஜயம்‌ 
செய்தபொழுது ஸ்ரீ ராஜலிங்கம்‌ பதினெட்டு பிராயத்து 
இளைஞர்‌. ஸ்ரீ ராஜலிங்கத்தை தேசபக்தி ஆட்கொண்டது. 
உடனே கல்விச்சாலையில்‌ படிப்பதை நிறுத்திப்‌ பொதுச்‌ 
சேவையில்‌ ஈடுபட்டார்‌. சிலகாலம்‌ பள்ளிக்கூட ஆசிரிய 
ராக இருந்து தொண்டாற்றினார்‌. தோட்டத்‌ தொழிலாளிகளின்‌ 
குழந்தைகளுக்கென்று புசல்லாவையில்‌ சரஸ்வதி வித்தியா 
லயத்தை ஆரம்பித்து நடத்தி வந்தார்‌. இந்து வாலிபர்‌ சமாஜம்‌, 
இந்திய சேவா சங்கம்‌, போஸ்‌ சங்கம்‌, அகில இலங்கை 
இந்திய வாலிபர்‌ சங்கம்‌ முதலிய ஸ்தாபனங்களின்‌ மூலம்‌ 
இந்தியத்‌ தொழிலாளிகளின்‌ வாழ்க்கை நிலையை உயர்த்து 
வதற்காக அரும்பாடுபட்டு வந்தார்‌. 

1939-ம்‌ வருடத்தில்‌ ஜவாஹர்லால்‌ நேரு இலங்கைக்கு 
விஜயம்‌ செய்திருந்தபோது இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ 
என்னும்‌ மாபெரும்‌ ஐக்கிய ஸ்தாபனத்துக்கு அங்குரார்ப்‌ 
பணம்‌ செய்தார்‌. அந்த ஸ்தாபனத்துக்கு ஸ்ரீ. கே. ராஜலிங்கம்‌ 
முதல்‌ காரியதரிசியானார்‌. அதிலிருந்து பொதுத்‌ தொண்டுக்கே 
தம்‌ வாழ்நாள்‌ முழுதும்‌ அர்ப்பணம்‌ செய்தார்‌. 


இலங்கை-இந்தியக்‌ காங்கிரஸின்‌ தலைமைப்‌ பதவியை 
ஸ்ரீ பெரியசுந்தரம்‌, ஜனாப்‌ அஸீஸ்‌, ஸ்ரீ தொண்டமான்‌ முதலிய 
வர்கள்‌ புகழுடன்‌ வகித்திருக்கிறார்கள்‌. இரண்டு வருஷங்‌ 
களுக்கு முன்‌ இப்பதவியை ஸ்ரீ ராஜலிங்கம்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 


42 


௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


ரவேல்‌ 14.2. 


£மசுந்தரம்‌, கும 


, சே 


சுபபையா, 


வீரகேசரி ஆசிரியர்‌, 


ற்பவாகள்‌ 


நி 


பபவா 


ம்‌ M.P., கல்கி கி 


பெரியசாமி தூரன்‌, இராஜலிங்க 


தெ 


இரு 


அமாநது 


M.P. 


ாணடைமான 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 43 


முன்‌ அப்பதவி வகித்தவர்கள்‌ எல்லாரையும்‌ விட வயதில்‌ 
இளைஞர்‌ ஸ்ரீ. கே. ராஜலிங்கம்‌. ஆனால்‌ அவருடைய காலத்‌ 
திலேதான்‌ இலங்கையில்‌ வாழும்‌ இந்தியர்களுக்கு எதிர்‌ 
பாராத பிரம்மாண்டமான கஷ்டங்கள்‌ ஏற்பட்டன. இந்தியப்‌ 
பிரஜா உரிமைச்‌ சட்டம்‌, குடியேற்றத்‌ தடைச்‌ சட்டம்‌, செலா 
வணிக்‌ கட்டுப்பாட்டுச்‌ சட்டம்‌ முதலிய பல அஸ்திரங்களை 
இலங்கை சர்க்கார்‌ இரண்டு ஆண்டுகளுக்குள்‌ அடுத்தடுத்து 
ஏவியது. இவ்வளவு அஸ்திரங்களையும்‌ எதிர்த்து தியாகத்‌ 
தையும்‌ தர்மத்தையும்‌ துணையாகக்‌ கொண்டு இந்திய மக்களின்‌ 
சார்பாக போராடும்‌ பொறுப்பு ஸ்ரீ இராஜலிங்கம்‌ அவர்களுக்கு 
ஏற்பட்டது. இந்தப்‌ போராட்டத்தின்‌ போக்கை கவனித்து 
வந்திருப்பவர்களுக்கு இலங்கையில்‌ உள்ள எட்டரை லட்ச 
இந்தியர்களும்‌ ஸ்ரீ கே. இராஜலிங்கத்திடம்‌ வைத்த நம்பிக்கை 
வீண்போகவில்லை என்பது தெரிய வரும்‌. 

இன்றைய தினம்‌ இலங்கையில்‌ உள்ள இரண்டு பெரிய 
ஸ்தாபனங்களுக்கு ஸ்ரீ இராஜலிங்கம்‌ தலைமை வகிக்கிறார்‌. 
ஒன்று இலங்கை இந்திய காங்கிரஸ்‌. இந்த ஸ்தாபனத்தில்‌ 
மொத்தம்‌ ஒன்றரை லட்சம்‌ இந்தியர்கள்‌ அங்கத்தவர்களாக 
இருக்கிறார்கள்‌. இன்னொரு ஸ்தாபனம்‌ இலங்கை தொழி 
லாளர்‌ காங்கிரஸ்‌. இதில்‌ ஒன்றே கால்‌ லட்சம்‌ அங்கத்தினர்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களில்‌ சிங்களத்‌ தொழிலாளர்‌ சுமார்‌ 
பதினாறாயிரம்‌ மேல்‌ இருக்கின்றனர்‌. 


ஸ்ரீ இராஜலிங்கம்‌ 1909 ஆம்‌ வருடம்‌ பிறந்தவர்‌. எனவே 
அவருக்கு வயது இப்போது 40 ஆறெது. பார்த்தால்‌ 30 வய 
தானவர்‌ என்றுகூட சொல்ல முடியாது. ஆனால்‌ அறுபது 
ஆண்டு காலத்தில்‌ ஒருவர்‌ செய்யக்கூடிய பொதுநலத்‌ தொண்டு 
களை அவர்‌ செய்திருக்கிறார்‌. 


ஸ்ரீ ராஜலிங்கம்‌ நீடுழி வாழ்ந்து ஏழைகளுக்கும்‌, தீனர்‌ 
களுக்கும்‌ தொண்டு புரியுமாறு இறைவன்‌ அருளப்‌ பிரார்த்திக்‌ 
கிறோம்‌. அவருடைய தொண்டு விரைவில்‌ பலனளித்தது. 
இலங்கை - இந்தியர்களின்‌ தீராத்‌ தொல்லைகள்‌ அனைத்தும்‌ 


| 


44 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 
க அ அைஹைன்னைல்‌ அ வவையவைவகைவ்வ்வைை னல்‌ 
தீருமாறு கருணை புரியவும்‌ ஆண்டவனை இறைஞ்சு 

கிறோம்‌. 

(1950 ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ 10ந்‌ தேதி 
“கல்கி” இதழில்‌ எழுத்துலக மேதை 
கல்கி இரா. கிருஷ்ணமூர்த்தி 
மலைநாட்டு காந்தி இராஜலிங்கம்‌ 
பற்றி எழுதிய ஆசிரியர்‌ தலையங்கம்‌ இது). 


அண்ணல்‌ பி.ஆர்‌. அம்பேத்கர்‌ 
அழைப்பும்‌ சந்திப்பும்‌ 


இந்திய வரலாற்றில்‌ அழிக்க முடியாத அறிவுலக 
மேதையாக திகழ்ந்தவர்‌ அண்ணல்‌ அம்பேத்கர்‌ அவர்கள்‌. இந்து 
சமயத்திலிருந்த மனித குல பிரிவினையை எடுத்துக்‌ கூறி 
மக்களின்‌ சமத்துவத்திற்கு தன்‌ அறிவு ஆற்றல்‌ அனைத்தை 
யும்‌ செலவு செய்த செம்மல்‌ அவர்‌. இந்து சமயத்தில்‌ பிறந்‌ 
ததற்காக வருந்திய மாமனிதர்‌. இந்துவாக இறக்க மாட்டேன்‌ 
என உறுதி எடுத்தவர்‌. அப்படியே தான்‌ இறக்கும்‌ முன்னர்‌, 
பல லட்சம்‌ உரிமை மறுக்கப்பட்டவர்களுடன்‌ புத்த மதத்தை 
தழுவி, ஒரு புரட்சியைச்‌ செய்தவர்‌. அவர்‌ இஸ்லாத்தை தழுவி 
இருந்தால்‌ இந்து மதமும்‌, இந்திய அரசியலும்‌ தலை&ழ்‌ 
மாற்றத்தைத்‌ தழுவியிருக்கும்‌. தாழ்த்தப்பட்ட மக்கட்கு மிகப்‌ 
பெரும்‌ ஆதரவு கிடைத்திருக்கும்‌ உலகில்‌. ஆனால்‌ அவர்‌ 
பெளத்த மதத்திற்கே செல்ல தீர்மானித்தார்‌. 


மகாத்மா காந்தி அவர்கட்கு, அண்ணல்‌ அம்பேத்கர்‌ 
அவர்கள்‌ எந்த சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்றே வெகு நாட்‌ 
களாகத்‌ தெரியவில்லை. ''முற்போக்கு எண்ணம்‌ கொண்ட 
புனே பிராமணர்‌: என்றே கருதியிருந்தார்‌ என்பது ஒரு வியப்‌ 
பான செய்தியாகும்‌. இந்திய அரசியல்‌ சட்டத்தை வரைய 
தகுதியானவர்‌ யார்‌ என்று தேடும்போது, இலங்கை பல்கலைக்‌ 


. கழகதுணைவேந்தர்‌சர்‌அய்வர்‌ ஜெனிங்கிஸ்‌ அவர்கள்‌ ''உங்கள்‌ 


நாட்டிலிருக்கும்‌ பி.ஆர்‌. அம்பேத்கரை விடவா இதற்கு வேறு 


46 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


சிறந்த ஒருவரை உங்களால்‌ கண்டுபிடித்து விட முடியும்‌?” 
என்று கூறினார்‌. அப்படியே அம்பேத்கரிடம்‌ பொறுப்பு 
ஒப்படைக்கப்பட்டது. இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்‌ 
வாரோ மாட்டாரோ என சந்தேகத்துடன்‌ பண்டித நேரு 
அவர்கள்‌ கூறியதும்‌, அம்பேத்கர்‌ அவர்கள்‌ காந்தி நேரு அவர்‌ 
களிடம்‌ அரசியல்‌ சமூக வேறுபாடுகள்‌ இருப்பினும்‌, நாட்‌ 
டிற்கு செய்ய வேண்டிய முக்கிய கடமையாக கருதி அதை 
ஏற்றுக்‌ கொண்டார்‌. பண்டித ஜவஹர்லால்‌ நேரு அவர்கட்கு 
சொல்லொண்ணாத மகிழ்ச்சி. அப்படியே அம்பேத்கர்‌ அவர்‌ 
களை ஆறத்‌ தழுவி தன்‌ மகிழ்ச்சியைத்‌ தெரியப்படுத்தினார்‌ 
நேரு அவர்கள்‌. அந்த நேரத்தில்‌ அண்ணல்‌ அம்பேத்கர்‌ 
அவர்கள்‌ ஒன்றைச்‌ சொன்னார்‌. “எப்போதுமே ஆரியர்கள்‌, 
பிராமணர்கள்‌ எந்த இதிகாசத்தையோ அல்லது இலக்கியத்‌ 
தையோ எழுதியதாக சரித்திரமில்லை. மற்றவர்களைக்‌ 
கொண்டு செய்வித்து பெருமை சேர்த்துக்‌ கொள்வர்‌. தாழ்த்தப்‌ 
பட்ட இனத்தைச்‌ சேர்ந்த வால்மீகியைக்‌ கொண்டு இராமா 
யணத்தை இயற்ற வைத்தனர்‌. மகாபாரதத்தை பிற்படுத்தப்‌ 
பட்ட இன வியாசரை வைத்துப்‌ பாட வைத்தனர்‌. இப்போது 
இந்திய அரசியல்‌ சட்டத்தை இயற்ற தாழ்த்தப்பட்ட இனத்‌ 
தைச்‌ சேர்ந்த என்னை அணுகியுள்ளனர்‌'' என்று கூறினார்‌. 
இதனை தமிழக - பாண்டிச்சேரி வழக்கறிஞர்‌ சங்கம்‌, சென்னை 
கலைவாணர்‌ அரங்கில்‌ அப்போதைய முதல்வர்‌ கலைஞர்‌ 
கருணாநிதி அவர்கள்‌ தலைமையில்‌ அண்ணல்‌ அவர்களின்‌ 
நூறாவது பிறநீத நாள்‌ விழாவில்‌ ''பெரும்‌ மதிப்பிற்குரிய 
சமதர்ம சட்ட மேதை: இரு.வி.ஆர்‌. கிருஷ்ண அய்யர்‌ அவர்கள்‌ 
கூறினார்‌. அண்ணல்‌ அம்பேத்கர்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ 
அமைக்கப்பட்ட குழுவில்‌ ஏழு பேர்கள்‌ நியமிக்கப்பட்டனர்‌. 
அவர்கள்‌ 


1. திரு. பி.ஆர்‌. அம்பேத்கர்‌ - தலைவர்‌ (சட்ட அமைச்சர்‌) 
2. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர்‌ 

3. என்‌. கோபால்சாமி அய்யங்கார்‌ 
4 


கே.எம்‌. முன்சி 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 47 


ச. முகமது சாதுல்லா 
6. 4. மாதவமேனன்‌ 
7. டி.பி. கெய்த்தால்‌ (இவருக்குப்‌ பின்‌ என்‌. மாதவராவ்‌ 
- நியமிக்கப்பட்டார்‌) 
(என்‌. மாதவராவ்‌ மறைவுக்குப்‌ பின்‌ இரு. டி.டி.கே. 
கிருஷ்ணமாச்சாரி அவர்கள்‌ நியமிக்கப்பட்டார்‌) 


அரசியல்‌ சட்டம்‌ வரையப்பெற்று அரசியல்‌ நிர்ணய 
சபையில்‌ வைக்கப்பட்டபோது திரு. டி.டி. கிருஷ்ணமாச்சாரி 
அவர்கள்‌ “வரைவு கமிட்டி தலைவர்‌ அம்பேத்கருடன்‌ ஏழு 
பேர்‌ இருந்தோம்‌. இதில்‌ இருப்பவர்கள்‌ தென்னாட்டைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. அடிக்கடி கமிட்டிக்‌ கூட்டத்தில்‌ கலந்துகொள்ள 
முடியவில்லை. இருவர்‌ எப்போதும்‌ அயல்நாட்டிற்கு போய்‌ 
விடுவதால்‌ கமிட்டிக்‌ கூட்டங்களில்‌ கலந்து கொள்ள முடியாத 
தாகிவிட்டது. இன்னும்‌ இருவர்‌ வயதானவர்கள்‌ ஆதலால்‌ 
கமிட்டிக்‌ கூட்டங்களில்‌ கலந்து கொள்ள முடியாத நிலை. 
இப்பெரிய காரியத்தை திரு. அம்பேத்கர்‌ ஒருவர்‌ மட்டுமே 
செய்தார்‌ என்பதை கமிட்டி உறுப்பினர்‌ என்ற முறையில்‌ 
அவரை மனமார பாராட்டுகிறேன்‌'' என்று அண்ணல்‌ அவர்‌ 
கட்கு புகழாரம்‌ சூட்டினார்‌, சட்ட வரைவு உறுப்பினர்‌ திரு. 
டி.டி. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள்‌. 

அண்ணல்‌ அம்பேத்கர்‌ அவர்கள்‌ புத்த சமயத்திற்கு 
மாறுவதற்கு தீவிர சிந்தனையில்‌ இருக்கும்போது, பல சமயத்‌ 
தலைவர்களும்‌, தங்கள்‌, தங்கள்‌ சமயத்திற்கு வரும்படி அழைத்‌ 
தனர்‌. ஆனால்‌ அவரின்‌ சிந்தனை முழுதும்‌ புத்த பிரானின்‌ 
போதனையிலேயே இருந்தது. 1966ம்‌ ஆண்டு பெளத்த சமய 
மாநாட்டில்‌ கலந்து கொள்ள இலங்கைக்கு அழைக்கப்பட்‌ 
டார்‌. அங்கு சென்ற அவருக்கு புத்த மத நாடான இலங்கை 
யில்‌ பெரும்‌ வரவேற்பு கிடைத்தது. அண்ணல்‌ அவர்கள்‌ 
“செடுல்காஷ்ட்‌ பெடரேசன்‌”' என்ற அமைப்பு ஒன்றை வைத்து 
இருந்தார்‌. அதன்‌ கிளை இலங்கையிலும்‌ இருந்தது. அவர்கள்‌ 
அண்ணலுக்கு சிறந்த வரவேற்பைக்‌ கொடுத்து கெளரவித்‌ 
தனர்‌. ஊர்வலமாக சென்ற அவர்களின்‌ தொண்டர்‌ படையினர்‌ 


48 


௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


அரசியல்‌ சட்ட மேதை 
அண்ணல்‌, டாக்டர்‌ பி.ஆர்‌. அம்பேத்கர்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 49 


கல்குளம்‌ திரு. கே.எஸ்‌. நடேசன்‌, ஆலப்பட்டு பி.எஸ்‌. 
ஆறுமுகம்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ அணிவகுப்பு மரியாதை 
செய்தனர்‌. தனது ஆதரவாளர்கள்‌ கூட்டம்‌ அயல்நாட்டில்‌ 
இருப்பதை அறிந்த அண்ணல்‌ அவர்கள்‌ ஆச்சரியமும்‌ பெரு 
மிதமும்‌ அடைந்தார்கள்‌. 

இலங்கையில்‌ தங்கியிருந்தபோது அவரை பல அரசியல்‌ 
பிரமுகர்கள்‌, மத குருமார்கள்‌, சிந்தனையாளர்கள்‌ மற்றும்‌ 
பலரும்‌ சந்தித்தனர்‌. அவர்களுள்‌ இருவர்‌ அவரின்‌ கவனத்தை 
ஈர்த்தனர்‌. அவர்கள்‌ ஒருவர்‌ புத்தர்‌ போன்று அமைதியான, 
தீனர்களின்‌ தொண்டர்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்களும்‌, 
மற்றவர்துடிப்பு மிக்க இளைஞர்‌ இரு. எஸ்‌.எஸ்‌. சோமசுந்தரம்‌ 
அவர்களும்‌ ஆவர்‌. இருவரையும்‌ சந்திக்க விரும்பினார்‌ 
அண்ணல்‌. அவர்‌ இருவரும்‌ அண்ணலை சந்தித்து பெருமிதம்‌ 
அடைந்ததோடு, அவர்கள்‌ சார்ந்திருந்த இலங்கை இந்திய 
காங்கிரஸ்‌ மற்றும்‌ தோட்டத்‌ தொழிலாளர்‌ காங்கிரஸின்‌ 
செயல்பாட்டை எடுத்துக்‌ கூறினர்‌. அண்ணல்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ அமைதியாக கேட்டறிந்து அவர்கள்‌ இருவருக்கும்‌ ஓர்‌ 
அழைப்பு விடுத்தார்‌. 

“நீங்கள்‌ இருவரும்‌ இந்தியா வந்துவிட வேண்டும்‌. 
உங்கள்‌ தொண்டு அங்குதான்‌ மிக முக்கியமாகத்‌ தேவைப்‌ 
படுகிறது. அங்கு வந்து சமூகத்‌ தொண்டினைத்‌ தொடருங்கள்‌”! 
என அழைத்தார்‌. இவர்கள்‌ இருவருக்கும்‌ ஒரு இக்கட்டான 
சூழ்நிலை. திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌, இலங்கை 
இந்திய காங்கிரஸின்‌ ஸ்தாபகர்களில்‌ முக்கியமானவராக 
வும்‌, தலைவராகவும்‌, இந்திய தோட்டத்‌ தொழிலாளர்களுக்கு 
நம்பிக்கைக்குரியவராகவும்‌ இருந்த சமயம்‌. திரு. எஸ்‌.எஸ்‌. 
சோமசுந்தரம்‌ அவர்கள்‌ இலங்கை இந்திய காங்கிரசின்‌ 
அமைப்பு செயலாளராக இருந்த நேரம்‌. இந்தியத்‌ தமிழ்‌ தொழி 
லாளர்கள்‌ தங்கள்‌ ஓட்டு உரிமை, குடியுரிமையை இலங்கை 
அரசு ரத்து செய்து அவர்களை நாடற்றவர்களாக்கி நடுத்‌ 
தெருவில்‌ விட்ட நேரம்‌. தொழிலாளர்களை பாதுகாக்க 
வேண்டிய தருணம்‌. போராட்டங்களை இவர்கள்‌ தலைமை 
ஏற்று நடத்த வேண்டிய நேரம்‌. நட்டாற்றில்‌ அவர்களை விட 


50 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 

னை வை வ வை வை அ அ பபப அ அ அ அ அ அ 
முடியாது என்ற இக்கட்டான நிலையில்‌ இருவரும்‌ தங்கள்‌ 
நிலையும்‌, தங்களை நம்பி இருக்கும்‌ எட்டு இலட்சம்‌ இந்திய 
தொழிலாளர்கள்‌ கதி என்னவாவது எனப்‌ பக்குவமாக 
அண்ணலுக்குத்‌ தங்கள்‌ இயலாமையை எடுத்துக்‌ கூறினர்‌. 
அம்பேத்கர்‌ அவர்களும்‌ வைஸ்ராய்‌ கவுன்சிலில்‌ தொழிலாளர்‌ 
நல அமைச்சராக இருந்தவர்‌. பல தொழிலாளர்‌ நலச்‌ சட்டங்‌ 
கள்‌ இயற்றியவர்‌; தொழிலாளர்களின்‌ பிரச்சினைகளை நன்கு 
உணர்ந்தவராதலால்‌ அவர்கள்‌ நிலை உணர்ந்து அவர்கள்‌ 
தொண்டு தொடரவும்‌, போராட்டங்களில்‌ வெற்றி பெறவும்‌ 
வாழ்த்தி அனுப்பினார்‌, அண்ணல்‌ அம்பேத்கர்‌ அவர்கள்‌. 


வணி 723 
210 : 
ச்ச்‌ 


இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ 
பத்தாவது வருடாந்தர மாநாடு 


தலைவர்‌ கே. இராஜலிங்கம்‌ எம்‌.பி. அவர்கள்‌ தொடர்ந்து 
மூன்று முறை தலைவராக இருந்தபோது, மாத்தளை “மோத்தா 
நகரில்‌?” நடந்த 10வது மாநாட்டில்‌ 21-4-1950-ல்‌ நிகழ்த்திய 
தலைமையுரை. இதில்‌ அவரின்‌ ஆதங்கத்தையும்‌, தொழி 
லாளர்களின்‌ பிரச்சனைகள்‌ தீர்க்கப்படும்‌ என்ற அசைக்க 
முடியாத நம்பிக்கையையும்‌ வெளியிட்டு ஆற்றிய உரை. அதை 
அவர்‌ கருத்து குழையாமல்‌ இருக்க அப்படியே தருகிறோம்‌. 


சகோதரிகளே! சகோதரர்களே! 

ஒரு வருட காலத்துக்குப்‌ பின்னர்‌ பூரண நம்பிக்கை 
யுடனும்‌ ஊக்கத்துடனும்‌ மறுபடி இந்த மேடையிலிருந்து 
உங்களை சந்திக்கிறேன்‌. என்னை இந்த உயர்ந்த ஸ்தானத்‌ 
துக்கு நீங்கள்‌ மறுமுறையாகத்‌ தெரிவு செய்திருப்பதானது 
என்னிடம்‌ உங்களுக்கு நம்பிக்கை தொடர்ந்திருப்பதைக்‌ 
குறிக்கின்றது. நான்‌ இதுவரை செய்துள்ள சொற்ப சேவை 
களுக்காக இந்த மகத்தான நமது ஸ்தாபனம்‌ என்னை கெளர 
விக்கவும்‌, அதன்‌ தலைமைப்‌ பதவியின்‌ கெளரவத்தைத்‌ 
தொடர்ந்து பாதுகாக்க எனக்கு உதவி புரியவும்‌, இம்மகா 
நாட்டு நடவடிக்கைகளுக்குச்‌ சரியான வழிகாட்டவும்‌, 


52 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


இலங்கையைத்‌ தாயகமாகக்‌ கொண்ட நமது மக்களுக்கு மறுக்க 
முடியாத அவர்களது பிரஜா உரிமைகளைப்‌ பெற்றுக்‌ கொடுக்‌ 
கும்‌ முயற்சியில்‌ உதவி புரியவுமே என்னைத்‌ தலைமைப்‌ 
பதவிக்கு மறுபடியும்‌ நீங்கள்‌ தேர்ந்தெடுத்திருப்பதாக நான்‌ 
நினைக்கிறேன்‌. உங்கள்‌ எல்லோரையும்‌ மறுபடி சந்திக்கும்‌ 
சந்தர்ப்பம்‌ எனக்கு ஏற்பட்டதில்‌ நான்‌ பெருமையடை 
கிறேன்‌. அறுத்தெறிய இயலாத பலம்‌ பொருந்திய அன்பு 
தொடர்பினால்‌ பிணைக்கப்பட்ட பழைய தோழர்களையும்‌ 
நண்பர்களையும்‌ இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில்‌ பார்ப்‌ 
பது “மிகுந்த உற்சாகத்தைக்‌ கொடுக்கின்றது. நியாயமும்‌ 
நேர்மையுமற்ற எதிர்ப்பையும்‌ கொடுங்கோலையும்‌ எதிர்த்து 
நடத்தும்‌ நமது வீரப்‌ போராட்டத்தில்‌ ஈடுபட்டுள்ள சகாக்‌ 
களையும்‌ நண்பர்களையும்‌ இங்கு நான்‌ காண்கிறேன்‌. நமது 
நியாயமான உரிமைகளைப்‌ பெறுவதற்கு இடைவிடாது 
நடத்தும்‌ போராட்டத்தில்‌ உங்களுடன்‌ ஒரு தோழனாகவும்‌ சக 
வீரனாகவுமிருக்கும்‌ பாக்கியம்‌ கிடைத்ததை ஒரு மகத்தான 
கெளரவமாகவே நான்‌ மதிக்கிறேன்‌. 


என்றென்றும்‌ அழியாது சிரஞ்சீவித்‌ தன்மை வாய்ந்த 
பொன்மொழிகளால்‌ பகவான்‌ புத்தர்‌ அன்று நமக்குப்‌ பின்‌ 
வருமாறு உபதேசம்‌ செய்தருளினார்‌. 


ஒருவன்‌ நன்மையைச்‌ செய்வானாகில்‌ அதை அவன்‌ 
திரும்பத்‌ திரும்பச்‌ செய்ய வேண்டும்‌; அதில்‌ அவன்‌ இன்பம்‌ 
காண வேண்டும்‌. ஏனெனில்‌ நல்லதைச்‌ சம்பாதிப்பதே இன்ப 
மயமானது. 


இவ்விதம்‌ பகவான்‌ புத்தர்‌ அன்று உபதேசித்தார்‌. அந்தப்‌ 
பொன்மொழிகளைக்‌ கடைப்பிடித்து மனித சமுதாயம்‌ முழு 
வதினுடைய பிரச்னையையும்‌ போன்றதான நமது மக்களின்‌ 
இலட்சியத்துக்காக சேவை புரிய மறுபடியும்‌ என்னை அர்ப்‌ 
பணித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 

பயங்கரமான சோதனைகளுக்கு மத்தியில்‌ நமது ஸ்தாப 
னம்‌ பலமும்‌ கட்டுப்பாடும்‌ பொருந்தியிருந்ததைக்‌ கண்டு 
நாம்‌ சகலவிதத்திலும்‌ பெருமையடையக்‌ காரணமிருக்கிறது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 53 


நமக்கு அளிக்கப்படவிருக்கும்‌ மட்டரகப்‌ பிரஜாவுரிமையை 
ஒப்புக்கொள்ள வேண்டாமென்றும்‌ தற்காலீகமானதும்‌ இன்று 
தோன்றி நாளை மறைந்துவிடக்‌ கூடியதுமான சில செளகரி 
யங்களில்‌ மனம்‌ மயங்கி தங்களை உரிமைகளையும்‌ சுய 
மதிப்பையும்‌ பணயம்‌ வைத்து விட வேண்டாமென்றும்‌ 
சென்ற வருடம்‌ இதே சமயத்தில்‌ நடந்த மாநாட்டில்‌ இலங்கை 
இந்தியர்களை நாம்‌ கேட்டுக்கொண்டோம்‌. அதன்படியே 
அநியாயமான இந்த பிரஜாவுரிமைச்‌ சட்டத்தை எதிர்ப்பதில்‌ 
இலங்கை இந்தியர்கள்‌ ஒரே மனிதனைப்‌ போல ஒற்றுமை 
யுடனும்‌ கட்டுப்பாட்டுடனும்‌ நடந்து கொண்டது பாராட்டத்‌ 
தக்கது. இந்திய அரசாங்கமும்‌ இலங்கையிலுள்ள இந்திய 
அரசாங்கப்‌ பிரதிநிதியும்‌ பிரஜாவுரிமைச்‌ சட்டத்தை பலமாக 
ஆட்சேபித்து விஞ்ஞாபனம்‌ செய்து கொண்டார்கள்‌. நியாயத்‌ 
தையும்‌ ஒற்றுமையையும்‌ மதித்து நம்மை ஆதரித்து நின்ற 
இலங்கையர்களும்‌ சட்டத்தை எதிர்த்தனர்‌. இவ்வளவு 
எதிர்ப்புகளையும்‌ அலட்சியம்‌ செய்து அரசாங்கம்‌ சட்டத்தைப்‌ 
பார்லிமெண்டில்‌ நிறைவேற்றிச்‌ சட்டப்‌ புத்தகத்தில்‌ ஏற்றி 
விட்டது. இந்தச்‌ சட்டத்தின்‌ ழ்‌ இந்தியர்களை இலங்கையர்‌ 
களாகப்‌ பதிவு செய்வதில்‌ அரசாங்கம்‌ காட்டும்‌ பிடிவாதம்‌ 
அற்ப பலனையே அளித்துள்ளது. அரசாங்கம்‌ செய்த பிரமாத 
மான பிரச்சாரங்களெல்லாம்‌ கேலிக்கூத்துக்களாகி விட்டன. 
ஆயினும்‌ நம்மை அவமதிப்புக்கு உட்படுத்த முயற்சித்தவர்‌ 
கள்‌ அடைந்த அவமானத்தில்‌ நாம்‌ பெருமையடைந்து கொண்‌ 
டிருக்க விரும்பவில்லை. உலகில்‌ எந்த சக்தியினாலும்‌ நம்‌ 
மிடமிருந்து பிடுங்க முடியாத நமது நியாயமான உரிமை 
களை பெற சமரச மனப்பான்மையுடன்‌ வழிவகைகளைச்‌ 
செய்வதே இப்பொழுது நமது கடமையாகிறது. 5 


இலங்கை இந்தியர்களுக்கு அளிக்க முன்வந்த மட்ட 
ரகப்‌ பிரஜாவுரிமையைப்‌ பகிஷ்கரிப்பதில்‌ தனது பலத்தையும்‌ 
கட்டுப்பாட்டையும்‌ இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ சந்தேகத்‌ 
துக்கு இடமின்றி ஏற்கனவே காண்பித்து விட்டது. இதே 
போன்ற கட்டுப்பாடும்‌ உறுதியுமுள்ள நடவடிக்கையினால்‌ 


54 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


இக்கொள்கையை நாம்‌ விரும்புவதைப்‌ போல மாற்றியமைத்‌ 
துக்‌ கொள்வது இன்னமும்‌ நமக்கு சாத்தியமான தான்‌. நாம்‌ 
எப்பொழுதுமே கடைப்பிடித்து நடக்க முயன்று வரும்‌ நம்‌ 
முடைய இலட்சியங்கள்‌, நோக்கங்கள்‌, கொள்கைகள்‌ ஆகிய 
வற்றை மறந்து நடக்க ஆரம்பித்தால்தான்‌ நாம்‌ நமது கடமை 
யினின்று தவறியவர்களாவோம்‌. 


துணிவுடன்‌ தயாரித்து புனிதமான சூழ்நிலைமையில்‌ 
ஆரம்பிக்கப்பட்ட நமது இயக்கத்தில்‌ நாம்‌ அடுத்த அடி 
எடுத்து வைக்கு முன்னேறத்‌ தொடங்குவதின்‌ முன்னால்‌ 
நமது அன்பிற்கும்‌ மதிப்பிற்கும்‌ உரிய மாபெரும்‌ தலைவரான 
பண்டித ஜவஹர்லால்‌ நேருவின்‌ பிரசன்னத்தினால்‌ நாம்‌ 
அடைந்துள்ள நன்மைகளை நாம்‌ ஞாபகப்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அண்டை நாடுகளுக்கிடையிலுள்ள தகராறுகளைத்‌ 
தீர்த்து வைப்பதில்‌ பண்டித நேருவின்‌ விவேகமும்‌ பொறுமை 
யும்‌ அகில உலகத்திலுமுள்ள ராஜதந்திரிகளின்‌ நன்மதிப்பை 
நேருஜீக்கு சம்பாதித்து வைத்துள்ளதை நாமெல்லோரும்‌ 
அறிவோம்‌. இந்தியா தன்னைப்‌ போலவே சுதந்திரமடைந் 
துள்ள மற்றொரு நாட்டின்‌ மீது நெருக்குதலை அனுஷ்டிப்பது 
தவறானதென்றும்‌ விவேகமற்றதென்றும்‌ நேருஜீ கருதினார்‌. 
வெகு சாதாரணப்‌ பிரச்னையான இலங்கை இந்தியர்‌ பிரச்னை 
மிகத்‌ தெளிவானது. அதை இந்நாட்டிலுள்ள சிலர்‌ அற்ப 
துவேஷங்களினாலும்‌ தற்பெருமையினாலும்‌ சிக்கலடையச்‌ 
செய்துள்ளனர்‌. நியாயத்தையும்‌ நேர்மையையும்‌ அடிப்படை 
யாகக்‌ கொண்ட மனோபாவம்‌ இந்த அற்பத்‌ துவேஷங்களை 
யும்‌ தற்பெருமைகளையும்‌ நிச்சயம்‌ வெற்றி கொள்ளுமென்று 
நேரூஜி கருதினார்‌. பண்டித நேரு தம்மை கெளரவிப்பதற்காக 
கொழும்பில்‌ நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில்‌ இலங்கை 
இந்தியர்கள்‌ நடத்தப்படும்‌ முறையைப்‌ பற்றி தமது மனக்‌ 
கவலை வழக்கமான தமது பசுமரத்தாணி போன்ற சொற்‌ 
களில்‌ எடுத்துரைத்தார்‌. நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஆர அமர 
ஆராய்ந்து பார்க்க பண்டித நேரு அன்று சொல்லிய வார்த்தை 
களை அப்படியே இங்கு எடுத்துக்‌ கூறுகிறேன்‌: 


பகம்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ஐ 55 


“எந்த விதத்திலும்‌ தலையிடுவது என்னுடைய விருப்ப 
மில்லை. இந்தியாவின்‌ பிரதம மந்திரி என்ற முறையிலில்‌ 
லாமல்‌ உங்களுடைய பழைய நண்பன்‌, தோழன்‌ என்ற 
முறையிலேயே இங்கு நான்‌ பேசுகிறேன்‌. இவ்விஷயத்தைப்‌ 
பற்றி என்‌ மனதில்‌ சிறிது வேதளையிருப்பதினால்‌ என்‌ 
மனதிலிருப்பதை நண்பன்‌ என்ற முறையில்‌ உங்களுக்கு 
சொல்ல விரும்புகிறேன்‌. இலங்கைத்‌ தோட்டங்களிலிருக்கும்‌ 
இந்தியத்‌ தொழிலாளர்‌ நீண்ட காலத்துக்கு முன்னால்‌ தங்கள்‌ 
வாழ்நாளை இலங்கையில்‌ கழிப்பதற்காக இந்தியாவிலிருந்து 
இங்கு வந்தவர்கள்‌. இலங்கையிலுள்ள மற்றவர்களைப்‌ 
போலவே அவர்களும்‌ இலங்கையைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அவர்‌ 
களுடைய வருங்காலம்‌ சந்தேகத்திலிருப்பதுதான்‌ எனக்கு 
மனவேதனையைக்‌ கொடுத்து வரும்‌ விஷயம்‌. இந்த ஜனங்‌ 
கள்‌, இந்நாட்டுக்காக பாடுபட்டு உழைத்து இந்நாட்டின்‌ 
பொருளாதாரக்‌ கட்டுக்கோப்பை வளர்க்க தங்களுடைய பங்கு 
சேவையைச்‌ சிறப்புடன்‌ செய்த ஆண்களும்‌ பெண்களுமான 
இந்த அற்புதமான தொழிலாள ஜனங்கள்‌, இந்நாட்டில்‌ சகல 
அனுதாபத்தையும்‌ பெற வேண்டுமென்று நான்‌ வற்புறுத்து 
கிறேன்‌. ”” 

இவ்விதம்‌ பண்டித நேரு அன்று சொன்னார்‌. பிறகு 
டில்லியிலும்‌ மனிதப்‌ போக்குகளிலே தமது தளராத நம்பிக்‌ 
கையை வெளியிட்டு இலங்கை-இந்தியா வேற்றுமைகள்‌ 
கூடிய சீக்கிரம்‌ தீர்க்கப்பட்டு விடுமென்றும்‌ தென்‌ கிழக்கு 
ஆசியாவில்‌ நம்மிரு நாடுகளுடைய முக்கியத்துவத்துக்கும்‌ 
பொருத்தமான முறையிலும்‌ இருதேச மக்களுடைய விவேகத்‌ 
துக்கும்‌ கண்ணியமான முறையிலும்‌ சகல பிரச்னைகளும்‌ 
தீர்க்கப்பட்டு விடுமென்று தாம்‌ நம்புவதாயும்‌ பண்டித நேரு 
கூறினார்‌. 


இந்நாட்டு மக்களில்‌ சிறுபான்மையோர்களில்‌ மிகப்‌ 
பெரும்பான்மையினரான ஒரு கோஷ்டியினருக்கு ஜீவாதார 
மான பிரஜாவுரிமைகளை மறுப்பதும்‌ இந்நாட்டுக்கு அவர்கள்‌ 
செய்த மகத்தான சேவைகளை அலட்சியம்‌ செய்வதும்‌ 
அவர்களை நிரந்தரமாக ஒரு மட்டரகமான நிலைமையில்‌ 


56 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


வைத்திருப்பதும்‌ தவறு என்ற உணர்ச்சி பண்டித ஜவஹர்லால்‌ 
நேரு விஜயத்தின்‌ பலனாக இந்நாட்டு மக்களின்‌ மனதில்‌ தினம்‌ 
தினம்‌ உரம்‌ பெற்று வருகின்றது. இதுமாதிரி முடக்கல்‌ 
கொள்கைகள்‌ வேறு நாடுகளிலே பயங்கரமான விளைவு 
களை உண்டுபண்ணியிருக்கின்றன. உயர்தர அரசாங்க வட்டா 
ரங்களில்‌ இப்பொழுது நியாயமும்‌ நேர்மையும்‌ உதிக்க 
ஆரம்பித்திருப்பதுடன்‌ நியாயம்‌ செய்ய வேண்டுமென்ற 
ஆவலும்‌ தோன்றத்‌ தலைப்பட்டிருக்கிறது. வரட்டு கெளரவம்‌ 
பாராட்டுவது எவருக்கும்‌ எந்தவிதமான நன்மையையும்‌ 
புரிந்ததே கிடையாது. தெளிவாகத்‌ தவறு என்று உணருவதைப்‌ 
பெருந்தன்மையுடன்‌ திருத்துவதானது மிக மிக நற்பலன்‌ 
களைக்‌ கொடுப்பது நிச்சயம்‌. இவ்வித பெருந்தன்மையான 
நடவடிக்கை இந்தியாவிலும்‌ பாராட்டப்படுவதோடு கூட, 
இதுமாதிரி ஏற்றத்‌ தாழ்வுகளினாலும்‌ அநீதிகளினாலும்‌ 
நிரபராதிகளின்‌ ரத்தம்‌ சிந்தக்கூடிய நிலைமையை உண்டு 
பண்ணும்‌ சண்டையும்‌ சச்சரவுகளும்‌ மலிந்த பொறுக்க முடி 
யாத நிலைமை ஏற்பட்டிருக்கும்‌ அகில உலகிலும்‌ பாராட்‌ 
டப்படுவது நிச்சயம்‌. 


இந்தியர்‌ பாகிஸ்தானிகள்‌ பிரஜாவுரிமைச்‌ சட்டத்தைப்‌ 
பகிஷ்கரிப்பதென்று இலங்கை இந்திய காங்கிரசின்‌ 9வது 
வருடாந்தர மகாநாட்டில்‌ செய்த தீர்மானத்தை உறுதியுடன்‌ 
ஆதரித்து நின்றதற்காக உங்களுக்கு என்‌ மனமார்ந்த நன்றி 
யறிதலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. அதேசமயம்‌ பிரஜா 
வுரிமைக்குரிய யோக்கியதாம்சங்கள்‌ மிகக்‌ கடுமையானவை 
களாயும்‌ அதைப்‌ பெறும்‌ முறைகள்‌ மிகச்‌ சிக்கலுடையதாயும்‌ 
இலங்கை இந்தியர்களில்‌ பெரும்பாலோருக்கு இவைகளை 
அனுசரித்து நடப்பது அசாத்தியமுள்ளதென்ற எனது சொந்த 
அபிப்பிராயத்தையும்‌ உங்களுக்குத்‌ தெரிவித்துக்‌ கொள்ள 
விரும்புகிறேன்‌. பதிவுப்‌ பிரஜைகளும்‌ வம்சாவளிப்‌ பிரஜை 
களும்‌ சம அந்துஸ்துடையவர்களாயிருக்க வேண்டுமென்ற 
நமது கொள்கையையும்‌ நான்‌ மீண்டும்‌ வற்புறுத்த விரும்பு 
கிறேன்‌. இந்த சமயத்தில்‌ இன்னொரு விஷயத்தையும்‌ மனதில்‌ 
வைத்துக்‌ கொள்ளுவது நல்லது. இந்தச்‌ சட்டத்தை ஏற்று 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 57 


வேலை செய்ய வேண்டுமென்று மனப்பூர்வமான ஆவலும்‌ 
விருப்பமும்‌ கொண்ட ஒரு சாரார்‌ இலங்கை இந்தியர்களிடை 
யிலிருக்கிறார்கள்‌. அவர்களைத்‌ தவிர, இச்சட்டத்தை அங்க 
கரித்துப்‌ பரீட்சிதீதுப்‌ பாராமலே நிராகரிப்பது நியாயமோ 
அல்லது பெருந்தன்மையோ அல்ல என்று இலங்கையர்களி 
லும்‌ ஒரு செல்வாக்குள்ள பிரிவினர்‌ நினைப்பதாகத்‌ தோன்று 
தின்றது. 

ஆகையால்‌ இலங்கை இந்திய சமூகம்‌ முழுவதினுடைய 
உரிமைகளின்‌ பொறுப்பாளர்களாகிய நீங்கள்‌ இப்பிரச்‌ 
சினையைப்‌ பற்றி தீர்க்கமாகவும்‌ விவேகத்துடனும்‌ ஆராய 
வேண்டும்‌. உங்களுடைய பொறுப்பு பாரதூரடானது. நன்கு 
அவதானித்து சரியான முடிவுக்கு வாருங்கள்‌. அந்த முடிவைச்‌ 
செய்த பின்னர்‌, சுதந்திர நாட்டின்‌ பிரஜைகளுக்குரிய உரிமை 
களையும்‌ சலுகைகளையும்‌ பூரணமாகப்‌ பெறும்‌ நமது இலட்‌ 
சியத்துக்கு நாம்‌ கட்டுப்பாட்டுடனும்‌ ஒற்றுமையுடனும்‌ 
தொண்டாற்றுவோம்‌. 

குடியேற்ற வெளியேற்றச்‌ சட்டம்‌ கடுமையாகவும்‌ 
நியாய விரோதமாகவும்‌ அமுல்‌ நடத்தப்படுவதின்‌ மூலம்‌ 
இந்நாட்டின்‌ வாசிகளென்ற போதிய யோக்கியதாம்சமுடைய 
வர்களையும்‌ சகஜமாக இங்கு வந்து போவதைத்‌ தடுக்கக்‌ 
கூடிய முறையில்‌ சட்ட ஷரத்துகள்‌ பிரயோகிக்கப்படுகின்றன. 
இது அற்ப விஷயமென்றாலும்‌ இலங்கை இந்தியர்களுக்கு 
விதிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான தடையாயிருந்து வரு 
கிறது. இலங்கையில்‌ நியாயமான தொழிலோ அல்லது 
உத்தியோகமோ இருந்து இந்நாட்டுவாசிகளென்ற போதிய 
யோக்கியதாம்சமும்‌ இருந்தால்‌ அவர்களைத்‌ தடைசெய்ய 
இச்சட்டம்‌ உபயோகிக்கப்பட மாட்டாதென்று பிரதம மந்திரி 
ரைட்‌ ஆனரபினள்‌ டி.எஸ்‌. சேனநாயகா உறுதிமொழியளித்தார்‌. 
ஆயினும்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ சுலபமாக இந்தியா போய்‌ 
விட்டு இலங்கைக்கு வருவதைத்‌ தடுக்க சகலமாதிரியான 
உபாயங்களும்‌ அனுஷ்டிக்கப்படுகின்றன. மண்டபத்திலும்‌ 
தட்டப்பாரையிலும்‌ வைக்கப்பட்டுள்ள இலங்கை குடி. 
யேற்ற வெளியேற்ற அதிகாரிகளின்‌ துவேஷ மனப்பான்மை 


58 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 

வைகை கை க க கா க கையை னை ட டட 
காரணமாக இலங்கைக்கு போவதற்கென்று மண்டபத்துக்கு 
வரும்‌ இந்தியர்களில்‌ 10 சதவிகிதத்துக்கு மேற்பட்டவர்‌ 
களுக்கு தற்காலிக அல்லது நிரந்தரவாச பர்மிட்டுகள்‌ கொடுக்கப்‌ 
படுவதில்லையென்று நாங்கள்‌ அறிகிறோம்‌. இவ்விஷயத்‌ 
திலும்‌ ஸோல்பரி கமிஷனர்கள்‌ தெளிவாக கீழ்க்கண்டவாறு 
கூறியிருக்கின்றனர்‌: 

“குடியேற்ற வெளியேற்ற சட்டமொன்றை அமுலுக்கு 
கொண்டு வரும்‌ தேதியில்‌ சாதாரணமாக இலங்கையில்‌ வசிப்‌ 
பவர்கள்‌ வெளிநாடுகளுக்குச்‌ சென்றால்‌ அவர்கள்‌ மறுபடி 
இலங்கைக்கு வருவதை நியாயமும்‌ நேர்மையுமற்ற முறை 
யில்‌ தடை செய்வதோ அல்லது கட்டுப்படுத்துவதோ இலங்கை 
அரசாங்கத்தின்‌ அதிகாரத்துக்கு உட்பட்டதாயிருக்கக்‌ கூடா 
தென்று நாங்கள்‌ அபிப்பிராயப்படுகின்றோம்‌. ஒரு குடி 
யேற்றச்‌ சட்டம்‌ பார்லிமெண்டில்‌ நிறைவேற்றப்படும்‌ சமயத்‌ 
தில்‌ சாதாரணமாக இலங்கையில்‌ வசிப்பவர்களுடைய திரும்பி 
வரும்‌ உரிமையை இந்தச்‌ சட்டத்தின்‌ ஷரத்துகள்‌ நியாயமும்‌ 
நேர்மையுமின்றி கட்டுப்படுத்துவதாயிருப்பதாக கவர்னர்‌ 
ஜெனரல்‌ கருதினால்‌ அந்தச்‌ சட்டத்துக்கு சம்மதமளிப்பதை 
ஒத்தி வைக்கும்‌ அதிகாரம்‌ அரசியலமைப்புச்‌ சட்டத்தின்‌ படி 
கவர்னர்‌ ஜெனரலுக்கு இருக்க வேண்டுமென்று நாங்கள்‌ 
சிபாரிசு செய்கிறோம்‌. *' 


புதிய தொழிலாளர்‌ இலங்கைக்குக்‌ குடியேறக்‌ கூடா 
தென்று 1939-ம்‌ ஆண்டில்‌ இந்திய அரசாங்கம்‌ தடை விதித்தது. 
ஆகையினால்‌ இலங்கையிலுள்ள இந்தியத்‌ தொழிலாளர்களில்‌ 
ஐந்து வருடங்களுக்குக்‌ குறைவாக இங்கு வசித்தவர்கள்‌ அநேக 
மாக யாரும்‌ இருக்க முடியாது. ஏராளமானவர்கள்‌ இலங்கை 
யிலேயே பிறந்தவர்கள்‌. புதிதாக இலங்கையில்‌ குடியேறு 
பவர்களைக்‌ கட்டுப்படுத்தும்‌ அதிகாரம்‌ இலங்கை அரசாங்‌ 
கத்துக்கு உண்டு. ஆகையினால்‌ இலங்கை இந்தியர்களை 
இலங்கையின்‌ ஒரே சமுதாயத்துக்கு உட்பட்டவர்களாகச்‌ 
சேர்த்து ஐக்கியப்படுத்திக்‌ கொள்ளும்‌ திறமையும்‌ ஆவலும்‌ 
இலங்கை அரசாங்கத்தினிடம்‌ இருக்குமென்று ஸோல்பரி 
கமிஷனர்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌.. புத்திசாலித்தனமான இவ்வித 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 59 


உபதேசங்களையும்‌, சிபாரிசுகளையும்‌ உறுதிமொழிகளை 
யும்‌ காற்றில்‌ பறக்கவிட்டு அவைகளுக்கு நேர்‌ விரோதமாக 
சாத்தியமான அளவு இந்தியர்களை இலங்கையிலிருந்து 
வெளியேற்ற முயற்சி நடக்கிறது. இந்த நடவடிக்கை கல்வி 
கலாச்சார சரித்திரத்‌ துறைகளிலும்‌ இதர எல்லாத்‌ துறைகளி 
லும்‌ இலங்கையும்‌ இந்தியாவும்‌ ஒன்று என்று அடிக்கடி 
பறைசாற்றப்படுவதற்கு முற்றிலும்‌ முரண்பட்டது; நன்றி 
விசுவாசமில்லாதது; இலங்கையிடம்‌ சகல விஷயங்களிலும்‌ 
இந்தியா அந்நியோன்னிய பாவம்‌ காட்டி வந்ததையும்‌ 
இன்னமும்‌ தொடர்ந்து காட்டி வருவதையும்‌ பாதிக்கக்‌ 
கூடியது. இந்நாட்டில்‌ அதிகார பதவியிலிருப்பவர்களிடம்‌ 
நியாயமும்‌ நேர்மையும்‌ உதயமாகுமென்றும்‌ அவர்கள்‌ 
வெளிமிடும்‌ உத்தேசங்களுக்குப்‌ பொருத்தமான முறையில்‌ 
இந்தச்‌ சட்டங்களை நியாயமான முறையில்‌ அமுல்‌ நடத்த 
அவர்கள்‌ தயாராயிருப்பார்களென்றும்‌ நாம்‌ நம்புவோமாக. 


இலங்கை அரசாங்கம்‌ பார்லிமெண்டிலுள்ள தனது கட்சி 
பலத்தைக்‌ கொண்டு பார்லிமெண்டு சபைத்‌ தேர்தல்‌ சட்டத்‌ 
தைத்‌ திருத்தி முக்கியமாக இந்தியர்களுக்கும்‌ வேறு சிலருக்‌ 
கும்‌ ஓட்டுரிமையில்லாதபடி செய்துவிட்டது. ஜனப்பிரதி 
நிதி சபையிலுள்ள ஐரோப்பிய அங்கத்தினர்களின்‌ ஸ்தானங்‌ 
களைப்‌ பாதுகாப்பதற்கு ஒரு முயற்சி நடந்தது. ஜனநாயகக்‌ 
கொள்கையைக்‌ கடைப்பிடித்து நடப்பதாகச்‌ சொல்லிக்கொள் 
ளும்‌ வேறு எந்த தேசத்திலும்‌ காண முடியாத ஜனநாயகப்‌ 
பற்றற்ற இந்த நடவடிக்கை அரசியல்‌ பொருளாதாரத்‌ துறை 
களில்‌ நம்மை நிரந்தர அடிமைகளைப்‌ போன்ற நிலைமைக்கு 
உட்படுத்தி விட்டது. இந்நாட்டில்‌ தற்காலிகமாக வசிக்கும்‌ 
ஒரு சில ஆயிரம்‌ இந்தியர்களுடைய நிலைமைப்‌ பற்றி நாம்‌ 
கவலை கொள்ளவில்லை. நல்லதிற்கும்‌ கெட்டதிற்கும்‌ 
இலங்கையையே தங்களுடைய தாய்நாடாக மதித்து நிரந்தர 
மாக இங்கு வசித்துவரும்‌ பெரும்பாலான இந்தியர்களின்‌ 
எதிர்காலத்‌ தலைவிதியைப்‌ பற்றியே நாம்‌ கவலைக்‌ கொண் 
டிருக்கின்றோம்‌. படுமோசமான சூழ்நிலைமையில்‌ வாழ்க்கை 
நடத்துவோர்களும்‌ கண்ணியமான, நாகரிக வாழ்க்கைக்கு 


60 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


இன்றியமையாத சர்வசாதாரணமான வசதிகளுமில்லாமல்‌ 
கஷ்டப்படுவோர்களுமான இந்தியத்‌ தோட்டத்‌ தொழிலாளர்‌ 
களுக்கு, அவர்கள்‌ இந்நாட்டின்‌ பொருளாதார அபிவிருத்திக்கு 
தங்களுடைய கடமைகளைத்‌ தொடர்ந்து செய்வதாயின்‌, அவர்‌ 
களுடைய வாக்குரிமை எவ்விதமான மாறுதலும்‌ நிபந்தனை 
யுமில்லாமல்‌ தொடர்ந்து கொடுக்கப்படல்‌ வேண்டும்‌. 


இந்நாட்டிலுள்ள இந்தியர்களில்‌ பெரும்பாலோருடைய 
கவனத்தைக்‌ கவர்ந்திருக்கும்‌ மற்றொரு பிரச்சனை இருக்றெது. 
செலாவணிக்‌ கட்டுப்பாடு பிரச்னையையே இங்கு நான்‌ குறிப்‌ 
பிடுகிறேன்‌. மற்ற நாடுகளில்‌ செலாவணியை மிச்சப்படுத்து 
வதற்காகவே உபயோகிக்கப்படும்‌ இந்தச்‌ சட்டம்‌ இலங்கை 
யில்‌ இந்தியர்களுடைய வாழ்க்கையை மேலும்‌ மேலும்‌ 
கடினமாகச்‌ செய்து அவர்களை இலங்கையிலிருந்து விரட்டி 
யடிக்கும்‌ ஒரு அரசியல்‌ ஆயுதமாக மாற்றிப்‌ பிரயோகிக்கப்‌ 
படுகிறது. இலங்கையிலுள்ள இந்தியர்கள்‌ இந்தியாவில்‌ 
விட்டு வந்திருக்கும்‌ சுற்றத்தார்களுக்குப்‌ பண உதவி செய்‌ 
வதில்‌ எவ்வளவு சாத்தியமான தடைகளையும்‌, இடையூறு 
களையும்‌ செய்ய முடியுமோ அவ்வளவையும்‌ செய்ய அரசாங்‌ 
கம்‌ தயாராயுள்ளதென்பதற்கு இது சம்பந்தமாக பொக்கிஷ 
மந்திரி பச்சையாக வெளியிட்ட அறிக்கையும்‌ அதைத்‌ 
தொடர்ந்து செலாவணிக்‌ கட்டுப்பாடு இலாக்கா எடுத்துவரும்‌ 
நடவடிக்கைகளும்‌ தெளிவான அத்தாட்சிகளாயிருக்கின்றன. 
இந்தியாவுக்குப்‌ பணமனுப்புவதற்குப்‌ பர்மிட்‌ பெறுவதற்கு 
விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளையும்‌ நிறைவேற்றினால்‌ 
கூட அவர்களுக்கு மிகவும்‌ சொற்பமான தொகைக்குப்‌ பர்மிட்‌ 
கிடைப்பதால்‌ அதைக்‌ கொண்டு முக்கியமாக இங்கிருக்கும்‌ 
சிறிய கடைக்காரர்களும்‌ தொழிலாளர்களும்‌ இந்தியாவிலிருக்‌ 
கும்‌ தங்களுடைய சுற்றத்தார்களை சம்ரட்சிக்க முடியாமலிருக்‌ 
இறது. செலாவணி இலாக்கா சொற்பத்‌ தொகைக்குக்‌ கொடுக்‌ 
கும்‌ பர்மிட்டைப்‌ பெறவும்‌ இந்த ஜனங்கள்‌ அலைந்து திரிந்து 
ஏமாற்றமடைந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. இலங்‌ 
கையை விட்டு அடியோடு போய்விட விரும்புகிறவர்கள்‌ தங்க 
ளுடைய சொத்துக்கள்‌, சேமிப்புகள்‌ ஆகியவற்றை முழுவதும்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 61 


எடுத்துக்‌ கொண்டு போக அனுமதிக்கப்படுவார்களென்று 
கூறப்பட்டுள்ளது. ஆனால்‌ அனுபவத்தில்‌ உண்மையாக இந்தச்‌ 
சட்டரீதியான தொகையைக்‌ கொண்டு போகவும்‌ அனுமதிக்கப்‌ 
படுவதில்லை. இதை அனுமதிக்க பல நொண்டிச்‌ சாக்குகள்‌ 
சொல்லி மறுக்கப்படுகிறது. ஒரு மனிதன்‌ தன்னுடைய முழு 
சம்பாத்தியமான ரூ. 600 ஐக்‌ கொண்டு போக அனுமதி கேட்‌ 
டதற்கு ரூ. 60 மட்டுமே கொண்டு போக அனுமதிக்கப்பட்டது. 
இது மாதிரி உதாரணங்கள்‌ எவ்வளவோ இருக்கின்றன. 
இலங்கை ஒரு சுதந்திர தேசமென்று தன்னைச்‌ சொல்லிக்‌ 
கொள்ளுகிறது. அப்படியிருந்தும்‌ ஐஜரோப்பியர்களுக்கு இஷ்ட 
மான அளவு தொகையை எடுத்துக்‌ கொண்டு போக அனுமதித்து 
இந்தியர்கள்‌ விஷயத்தில்‌ மட்டும்‌ துவேஷம்‌ பாராட்டுவது 
பெரிய மர்மமாகவே இருக்கிறது. 

இலங்கையிலிருக்கும்‌ சொற்ப ஐரோப்பியர்கள்‌ பிரதி 
வருடமும்‌ சுமார்‌ எட்டு கோடி ரூபாயை இலங்கைக்கு 
வெளியே அனுப்புகிறார்களென்றும்‌ இலங்கை இந்தியர்கள்‌ 
ரூ. 7 கோடி 50 இலட்சம்‌ மட்டுமே இந்தியாவுக்கு அனுப்ப 
அனுமதிக்கப்படுகிறார்களென்றும்‌ ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்‌ 
கிறது. பிரிட்டனுக்குப்‌ பெரும்‌ தொகை அனுப்பப்பட்டும்‌ 
அதைப்‌ பற்றி பொக்கிஷ மந்திரி சிறிதும்‌ கவலைப்பட 
வில்லை. இந்தத்‌ தொகை வட்டிகள்‌, பங்குப்‌ பணங்கள்‌, 
இலாபங்கள்‌ ஆகியவை என்று அவர்‌ கூறுகிறார்‌. இந்தியா 
வுக்கு அனுப்பப்படும்‌ பணமோ இலங்கையில்‌ இறக்குமதி 
செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்காகப்‌ போகின்றதே தவிர 
இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட மூலதனத்துக்காகவல்ல 
வென்றும்‌ அவர்‌ சொல்லுகிறார்‌. தொழிலாளர்களுடைய 
வியர்வை, ரத்தம்‌, கண்ணீர்‌ ஆகியவைகளிலிருந்தே நாட்டின்‌ 
செல்வம்‌ செழித்து அரசாங்கத்தை நிர்வகித்து நடத்தவும்‌ 
பணம்‌ கிடைக்கிறதென்பதை உணர்ந்தும்‌ இந்த அரசாங்கம்‌ 
முதலாளிகளுடைய உரிமைகளைப்‌ பாதுகாப்பதில்தான்‌ 
கண்ணும்‌ கருத்துமாகயிருக்கிறதே தவிர தொழிலாளர்களைப்‌ 
பற்றி அதற்குக்‌ கவலையில்லை யென்பதற்கு இந்த துவேஷ 
மனப்பான்மை ஒரு சரியான உதாரணம்‌. 


அணை ன "அ அ ண” 


62 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


பெளத்த நாடென்று பெருமையுடன்‌ சொல்லிக்கொள்‌ 
ளும்‌ இந்நாட்டு மக்களை நான்‌ உருக்கமாகக்‌ கேட்டுக்‌ கொள்‌ 
ளுவது என்னவென்றால்‌ அவர்கள்‌ இந்நாட்டு பிரஜைகளிலே 
ஒரு பெரும்பான்மையான வகுப்பினர்‌ மீது சுமத்தப்பட்டுள்ள 
துன்பங்களும்‌ கஷ்டங்களும்‌ பெளத்த தர்மக்‌ கொள்கை 
களுக்குப்‌ பொருத்தமானதா என்பதைச்‌ சிந்தித்துப்‌ பார்க்க 
வேண்டும்‌. பெளத்த தர்மமே ஒவ்வொரு பெளத்தருடைய 
வாழ்க்கைக்கும்‌ வழிகாட்டியாயிருக்க வேண்டுமென்று 
யெளத்த தர்மத்தைப்‌ பிரசாரம்‌ செய்பவர்கள்‌ சந்தேகத்துக்கு 
இடமின்றி அலங்காரமாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. மனித ஜாதி 
யிடம்‌ அன்பு செலுத்தி, சேவை, தியாகம்‌ ஆகியவற்றினால்‌ 
தனது விமோசனத்தைத்‌ தேடிக்‌ கொள்ள வேண்டுமென்பதே 
பெளத்தர்களினுடைய வாழ்க்கையின்‌ அடிப்படைத்‌ தத்துவ 
மாயுள்ளது. மனித சமுதாயம்‌ முழுவதையும்‌ ஒரே இனமாக 
இணைக்கும்‌ முறையில்‌ அன்பு செலுத்த வேண்டுமென்ற ஒரு 
மகோன்னதக்‌ கொள்கையை பெளத்த தர்மம்‌ மனிதனின்‌ 
கடமையாக்கியுள்ளது. 


இலங்கையிலுள்ள இந்திய ஹைக்கமிஷனரான மேன்மை 
தங்கிய ஸ்ரீ வி.வி. கிரி அவர்களின்‌ யோசனைகளும்‌ புத்திமதி 
களும்‌ நமக்கு அவ்வப்பொழுது கிடைத்து வந்திருக்கின்றன. 
நமது பிரச்னைகளை அவர்‌ தளரா மன உறுதியுடனும்‌, கவனத்‌ 
துடனும்‌, திறமையுடனும்‌ சமாளித்து வந்தது நமக்கு மிகுந்த 
உதவியாயிருந்தது. ஸ்ரீ கிரி அவர்கள்‌ தமது நீண்ட காலத்திய 
ராஜீய வாழ்வில்‌ எப்பொழுதும்‌ காட்டி வந்திருப்பதைப்‌ 
போன்ற திறமையும்‌, பலமும்‌ சாதுர்யமும்‌ காட்டி நமது 
இலட்சியத்துக்குத்‌ தொடர்ந்து ஆதரவளித்து உதவி புரிவார்‌ 
என்று நாம்‌ நிச்சயமாக நம்பலாம்‌. நமது மனப்பூர்வமான 
நன்றி அவருக்கு உரித்தாகுக. அவருடைய திறமை வாய்ந்த 
காரியதரிசி ஸ்ரீ என்‌.இ. எஸ்‌. இராகவாச்சாரியும்‌ அவரது 
காரியாலய உத்தியோகஸ்தர்களும்‌ அவர்களிடம்‌ கொடுக்கப்‌ 
பட்ட விஷயங்களையெல்லாம்‌ கவனிப்பதில்‌ சிரத்தையும்‌ 
மரியாதையும்‌ ஒத்துழைப்பும்‌ காண்பித்ததற்காக அவர்களுக்கு 
நமது நன்றியறிதலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறோம்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 63 


நமது மதிப்பிற்கும்‌ பேரன்பிற்கும்‌ உரிய தலைவர்களில்‌ 
ஒருவரான ஸ்ரீ ஜியார்ஜ்‌ ஆர்‌. மேத்தாவின்‌ அகால மரணத்‌ 
துக்கு இன்று நாம்‌ வருந்த வேண்டியவர்களாயிருக்கிறோம்‌. 
இந்தியர்களின்‌ உரிமைக்கு நடக்கும்‌ போராட்டத்தில்‌ முன்‌ 
னணியில்‌ நின்று வழிகாட்டியவரும்‌ உற்சாக மூட்டியவருமான 
அவர்‌ இல்லாமல்‌ இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ மகாநாடு 
நடைபெறுவது இதுவே முதன்‌ முறையாகும்‌. அவ்வப்‌ 
பொழுது இழைக்கப்பட்டு வந்த அநீதிகளை எதிர்த்துத்‌ திருத்த 
தற்பெருமையில்லாமலும்‌ பொறுமையுடனும்‌ சென்ற 25 
வருடங்களுக்கதிகமாக அவர்‌ வீரப்போர்‌ நடத்தி வநீதார்‌. தாம்‌ 
என்ன செய்கிறோமென்று ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியு 
மென்றாலும்‌ அவர்‌ தன்னலமில்லாமலும்‌ மெய்விசுவாசத்‌ 
துடனும்‌ இந்த நற்பணியைச்‌ செய்து வந்தார்‌. தாம்‌ செய்வது 
பிறருக்குத்‌ தெரிய வேண்டுமென்ற அற்பத்தனமான எண்ணங்‌ 
கள்‌ அவரிடம்‌ அறவே கிடையாது. ஏனெனில்‌ அவர்‌ தமது 
சேவையிலே அவ்வளவு தீவிரமாக மூழ்கியிருந்தார்‌. 


சமூகப்‌ பிரச்னைகளிலே ஆழ்ந்த அனுபவமுடைய 
அவர்‌ இலங்கையில்‌ தொழிலாளர்‌ இயக்க நிபுணர்களென்று 
சொல்லக்கூடிய ஒரு சிலரில்‌ ஒருவராயிருந்தார்‌. அவருடைய 
வற்றாத ஞானம்‌ நமது அரசியல்‌ தொழிலாளர்‌ வேலை 
களுக்கு அளப்பரிய அனுகூலமாயிருந்தது. இலங்கை இந்திய 
காங்கிரஸுக்கும்‌ இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ தொழிற்சங்கத்‌ 
துக்கும்‌ அவர்‌ உயிர்‌ நாடியைப்‌ போலவும்‌ மூல பலமாகவும்‌ 
இருந்தார்‌ என்றால்‌ மிகையாகாது. 


பொது சேவையில்‌ அவர்‌ பரிபூரணமாக ஈடுபட்டிருந் 
தமையினால்‌ வழக்கறிஞர்‌ தொழிலில்‌ அவருக்கு வருமானம்‌ 
குன்றி அவருடைய தேக நலனும்‌ பாதிக்கப்பட்டது. ஆயினும்‌ 
அவர்‌ தொழிலாளரிடம்‌ விசேஷ அன்பு கொண்டிருந்தபடி 
யினால்‌ பிரச்னைகள்‌ நெருக்கடியாக நெருக்கடியாக அவர்‌ 
தொழிலாளர்‌ இலட்சியத்தில்‌ மேலும்‌ மேலும்‌ அதிக தீவிர 
மாக ஈடுபட்டு உழைக்கலானார்‌. நாட்டில்‌ ஒவ்வொரு மூலை 
யிலுமுள்ள தொழிலாளர்‌ தங்களுடைய குறைகளை நிவர்த்தி 
செய்து கொள்ள ஸ்ரீ மோத்தாவை நாடினார்கள்‌. ஒவ்வொரு 


64 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


தொழிலாளர்‌ வீட்டிலும்‌ அவருடைய பெயர்‌ வேத வாக்காக 
வும்‌ மதிப்பிற்குரிய மந்திரச்‌ சொல்‌ போலவும்‌ விளங்கியது. 


நாம்‌ ஸ்ரீ மோத்தாவை இழந்துவிட்டோம்‌. ஆயினும்‌ 
அவருடைய நினைவு. நமக்கு உற்சாகத்தையும்‌ பலத்தையும்‌ 
எப்பொழுதும்‌ அளித்துக்‌ கொண்டிருக்கும்‌. 

கெளரவ கூட்டுக்‌ காரியதரிசிகளான ஸ்ரீ. கே.ஜி. எஸ்‌. 
நாயரும்‌, ஸ்ரீ கே. சுப்பையாவும்‌ தன்னலம்‌ கருதாது மிகுந்த 
உதவிகள்‌ புரிந்து நமது பொது வேலையை வெகுதூரம்‌ 
சுலபமாக்கியதற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ளுவது என்னுடைய கடமையாகிறது. 


பல்வேறு கமிட்டிகளுக்கும்‌ அவைகளின்‌ நிர்வாக 
உத்தியோகஸ்தர்களுக்கும்‌ மத்திய காரியாலயத்திலும்‌ ஜில்லாக்‌ 
காரியாலயங்களிலுமுள்ள உத்தியோகஸ்தர்களுக்கும்‌ சிப்பந்தி 
களுக்கும்‌ அவர்களது உற்சாகமான வேலைக்கும்‌ தளரா 
ஊக்கத்துக்கும்‌ தன்னலம்‌ கருதாத சேவைக்கும்‌ நாம்‌ பெரிதும்‌ 
கடமைப்பட்டிருக்கிறோம்‌. 


முடிவாக இந்த மகாநாட்டை நடத்த சிறப்பான ஏற்பாடு 
கள்‌ செய்த வரவேற்புக்‌ கமிட்டி அங்கத்தினர்களுக்கும்‌, அந்தக்‌ 
சுமிட்டியின்‌ தலைவர்‌ ஸ்ரீ எஸ்‌. அருணாசலம்‌ அவர்களுக்கும்‌ 
என்‌ சார்பாகவும்‌ உங்கள்‌ எல்லோருடைய சார்பாகவும்‌ நமது 
நன்றியறிதலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


பிஐனிவாவில்‌ 
இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ தலைவர்‌ 
இராஜலிங்கம்‌ எம்‌.பி. அவர்கள்‌ 


அடிமைகளாக இருந்த உலகத்‌ தொழிலாளர்கள்‌ மேம்‌ 
பாட்டிற்காக அமைக்கப்பட்டது ''சர்வதேச தொழிலாளர்‌ 
சம்மேளனம்‌”. இது ஜெனிவாவில்‌ இயங்கி வருகிறது. 
தொழிற்சங்க பிரதிநிதிகள்‌ வருடத்திற்கு ஒருமுறை ஜெனிவா 
வில்‌ கூடி, தங்கள்‌ நாட்டிலுள்ள தொழிலாளர்கள்‌ பிரச்சனை 
களை எடுத்துரைத்து சம்மேளனத்தின்‌ மூலம்‌ தீர்வு கண்டு, 
அந்தந்த நாடுகள்‌, தங்கள்‌ நாட்டிலுள்ள தொழிலாளர்‌ பிரச்‌ 
சனைகட்கு தீர்வு கண்டனர்‌. அப்படி சர்வதேச சம்மேளனத்‌ 
இற்கு, ஒவ்வொரு நாட்டிலுள்ள அதிக உறுப்பினர்களைக்‌ 
கொண்ட தொழிற்சங்கத்திற்கு அழைப்பு வரும்‌. அதன்‌ பின்னர்‌ 
அந்நாட்டின்‌ தொழிலாளர்‌ பிரதிநிதியாக முக்கியஸ்தர்கள்‌ 
கலந்து கொண்டு, தங்கள்‌ நாட்டிலுள்ள தொழிலாளர்‌ பிரச்‌ 
சனைகளை எடுத்துரைத்து, வாதித்து தீர்வு காண்பதே ஜெனிவா 
மகாநாட்டின்‌ நோக்கம்‌. 

இரு. கே. ராஜலிங்கம்‌, 1950ம்‌ ஆண்டில்‌ இலங்கை 
பாராளுமன்ற உறுப்பினராகவும்‌, இலங்கை தொழிலாளர்‌ 
காங்கிரஸ்‌ தலைவராகவும்‌ இருந்தார்‌. அந்த ஆண்டு ஜெனிவா 
மாநாட்டில்‌ தொழிலாளர்கள்‌ பிரஜா உரிமை பிரச்சனையை 


ச 


66 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


எடுத்துச்‌ சொன்னார்‌. அங்கு சம்மேளன மாநாட்டில்‌ இலங்கை 
யில்‌ தொழிலாளர்களின்‌ அவல நிலையை எடுத்துக்‌ கூறி, 
குறிப்பாக இலங்கை வாழ்‌ இந்திய தொழிலாளர்கள்‌ படும்‌ 
வேதனையை எடுத்துக்‌ கூறி இலங்கைப்‌ பொருளாதாரத்திற்கு 
ஆணிவேராக இருக்கும்‌ இந்திய தொழிலாளர்களின்‌ நிலையை 
எடுத்துக்‌ கூறி அவர்களின்‌ குடியுரிமை, மனித உரிமை பறிக்கப்‌ 
படும்‌ தொழிலாளர்‌ நல விரோதப்‌ போக்கையும்‌ தெளிவாக 
எடுத்துக்‌ கூறி சர்வதேச தொழிலாளர்‌ சம்மேளனத்தின்‌ மூலம்‌ 
தீர்வு காண வேண்டுமென ஒரு மகஜரை மாநாட்டில்‌ சமர்ப்‌ 
பித்தார்‌. மேலும்‌ அதே ஆண்டில்‌ 1951, நவம்பர்‌ சம்‌ தேதியில்‌ 
மிக விளக்கமான மேலும்‌ ஒரு மகஜரை சமர்ப்பித்தார்‌. அதில்‌ 
அவர்‌ கூறிய மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண 
வேண்டிய அவசிய நிலை யாவற்றையும்‌ வலியுறுத்தினார்‌. 


1837ம்‌ ஆண்டே, இந்திய தொழிலாளர்கள்‌ இலங்கைக்கு 
வரத்‌ தொடங்கினர்‌ என்பதையும்‌, இலங்கை ஜனத்தொகை 
யில்‌ ஒரு கணிசமான தொகையாக இருந்தனர்‌ என்பதையும்‌ 
எடுத்துக்‌ கூறினார்‌ இரு. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌. 
1950ம்‌ ஆண்டு கணக்குப்படி: 
1. இலங்கையின்‌ மொத்த மக்கள்‌ தொகை 72,97,000 
இதில்‌ 


2. தேயிலை, ரப்பர்‌ தோட்டங்களில்‌ வேலை 


செய்யும்‌ இந்திய வம்சாவளியினர்‌ மட்டும்‌ 7,57,000 
3. தேயிலை, ரப்பர்‌ தோட்டங்களின்‌ வேலை 

செய்யும்‌ இந்தியத்‌ தொழிலாளர்‌ 4, 45, 281 
4. இலங்கைத்‌ தொழிலாளர்‌ (சிங்களர்‌) 1, 14, 160 


ஜாக்ஸன்‌ கமிஷன்‌ அறிக்கையின்படி இலங்கையர்களை 
முழுமையாக தொழிலாளராக நியமிக்க முடியவில்லை. 
இதில்‌ அவர்கட்கு முழு உண்மையான ஈடுபாடு இல்லை. 
இந்தியத்‌ தொழிலாளர்‌ போல்‌ கடின உழைப்பாளிகள்‌ அல்லர்‌. 
போல்‌ மற்ற எல்லாத்‌ துறைகளிலும்‌ இரயில்வே அரசுத்‌ 

னு! மற த துறை லு த்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ & 67 
iS sc = 


தலைவர்‌ கே. இராஜலிங்கம்‌ 


துறைகள்‌ மற்ற தனியார்‌ நிறுவனங்களிலும்‌ கணிசமான 
இந்தியர்கள்‌ பணிபுரிந்து வந்துள்ளனர்‌. ஆகவே இலங்கை 
மக்கள்‌ தொகை அவர்களையும்‌ உள்ளடக்கியதுதான்‌. ஆகவே 
அவர்கட்கு இலங்கைப்‌ பிரஜை என்ற அந்தஸ்து கொடுக்க 
வேண்டுமென்று இலங்கை வந்த எல்லா கமிஷன்களும்‌ வலி 
யுறுத்தியிருந்தனர்‌. 

1928 வந்த டொனமூர்‌ கமிஷன்‌ அறிக்கையின்படி 50ல்‌ 
40 சதவிகிதத்தினர்‌ இந்தியத்‌ தொழிலாளர்‌ அடங்குவர்‌ என 
வலியுறுத்தி, அவர்கட்கு ஓட்டுரிமை கொடுக்க வேண்டுமெனக்‌ 
கூறியிருப்பதை, தனது அறிக்கையில்‌ கூறி வலியுறுத்தியுள்‌ 
ளார்‌. ஏற்கனவே சர்வதேச தொழிலாளர்‌ சம்மேளனம்‌ எடுத்த 
முடிவுகளின்படி, 

1. பிற நாடுகளிலிருந்து வந்து நிரந்தரமாக தங்கிவிட்‌ 

டவர்கட்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும்‌. 


68 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


2. ஐந்து வருடத்திற்கு மேல்‌ கட்டுப்பாடு இருக்கக்‌ 
கூடாது. 
3. இது அவர்களின்‌ மனைவி பிள்ளைகட்கு பொருந்‌ 
தாது. 

இந்த பரிந்துரைகளையெல்லாம்‌ துச்சமெனக்‌ கருதி, 
இலங்கை அரசு நிராகரித்தது; பின்பற்றவில்லை. பிரஜா 
உரிமை மறுக்கப்படுவதற்கு முன்‌, இவர்களெல்லாம்‌, 
இலங்கை மக்கள்‌ ஜனத்தொகையில்‌ ஒரு அங்கமாகவே இருந்‌ 
தார்கள்‌. பாராளுமன்றத்திலும்‌ பிரதிநிதித்துவம்‌ இருந்தது. 
குடியுரிமை பிடுங்கப்பட்ட பின்‌, இந்தியத்‌ தொழிலாளர்கள்‌ 
தினக்கூலி தொழிலாளர்‌ போல்‌ ஆக்கப்பட்டனர்‌. தேயிலைத்‌ 
தோட்ட ஆங்கிலேய முதலாளிகள்‌ வைத்ததே சட்டம்‌. எந்த 
நேரத்திலும்‌ அவர்கள்‌ விலக்கப்படுவார்கள்‌. தங்கள்‌ குழந்தை 
குட்டிகளோடு மறு தோட்டத்திற்கு போனால்‌ அவர்களின்‌ 
முந்தைய முதலாளிகளிடம்‌ விசாரித்தே மறு வேலை கொடுத்‌ 
தார்கள்‌. தொழிற்சங்க விஷயங்களில்‌ ஈடுபாடு உள்ளவர்‌ என 
அறிந்தால்‌ வேலை மறுக்கப்படும்‌. இந்த மனித உரிமைகள்‌ 
எல்லாம்‌ மறுக்கப்பட்டதை, மீறப்படுவதை சுட்டிக்காட்டி, 
தொழிலாளர்‌ உரிமைகள்‌ வேண்டுமென வலியுறுத்தி சர்வதேச 
சம்மேளனத்தின்‌ தலையீட்டை வலியுறுத்தினார்‌ தலைவர்‌ 
இராஜலிங்கம்‌ தனது மகஜரில்‌. ஆனால்‌ இவைகட்கெல்லாம்‌ 
ஏதாவது பரிகாரம்‌ கிடைத்ததா எனில்‌, 'இல்லை' என்ற பதில்‌ 
தான்‌. இவைகட்கெல்லாம்‌ எப்படி போராடினால்‌ ஏதாவது 
பரிகாரம்‌ கிடைக்கும்‌ என சிந்தனையில்‌ மூழ்கி வேதனைக்‌ 
குள்ளானார்‌. ஒரு பக்கம்‌ இந்திய வம்சாவளியினரை ஒட்டு 
மொத்தமாக திருப்பி அனுப்பும்‌ வரை விடாப்பிடியாக இருந்த 
சிங்கள அரசு மறுபுறம்‌ எதையும்‌ கண்டுகொள்ளாத சகோதர 
தமிழ்‌ இனம்‌. இதுவரை ஊக்கமளித்த இந்திய அரசு சுதந்திர 
இலங்கையின்‌ உள்‌ விவகாரங்களில்‌ தலையிட முடியாத 
நிலையில்‌ தத்தளித்தார்கள்‌. இருப்பினும்‌, தமிழ்‌ தோட்டத்‌ 
தொழிலாளர்களை இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற 
நிலைப்பாடு, ஓரளவிற்கு ஆறுதல்‌ அளித்தது. இந்தக்‌ கால 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 69 
EER வைக்கக்‌ வாள தகை ளக 
கட்டத்தில்‌ இராஜலிங்கம்‌ தலைவராக இருந்து சமாளித்துப்‌ 
பார்த்து ஒரு விரக்தியில்‌ சொன்னார்‌: 


“நாங்கள்‌ இந்தியர்‌ அல்ல என இந்திய அரசு கூறி ஏற்க 
மறுக்கிறது. இந்தியாவை விட்டு எங்கள்‌ மூதாதையர்கள்‌ 
இலங்கை மேம்பாட்டிற்காக வந்து குடியேறி, சில நூறாண்‌ 
டுகள்‌ சென்ற பின்‌ எங்கட்கு எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லாத 
நிலையில்‌ இந்தியா ஏற்க மறுப்பதில்‌ ஒரு நியாயம்‌ இருக்‌ 
திறது. ஆனால்‌ இலங்கையை இந்த அளவுக்கு உலக அரங்கில்‌ 
பொருளாதார வளர்ச்சியில்‌ உயர்ந்ததற்கு காரணமாக விளங்‌ 
கும்‌ இந்திய வம்சாவளியினரை இலங்கைப்‌ பிரஜைகளாக 
ஏற்க மறுத்து, குடியுரிமையைப்‌ பறித்து, நடு ரோட்டில்‌ 
விட்டதில்‌ என்ன நியாயம்‌ இருக்க முடியும்‌. ஆக நாங்கள்‌ 
இரு நாட்டவர்களாலும்‌ ஏற்றுக்கொள்ளாத பிரஜைகளாக்கப்‌ 
பட்டு நடுத்தெருவில்‌ நிற்கும்‌ நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டு 
விட்டோம்‌. எங்கட்கு இருக்கும்‌ ஒரே இடம்‌ '' வங்காள 
விரிகுடா. அதில்‌ விழுந்து சாவதுதான்‌”* என மனம்‌ நொந்தார்‌ 
இராஜலிங்கம்‌. இது அவரின்‌ உடல்‌ நிலையைப்‌ பாதித்தது. 
உள்ள உறுதியோடு வரும்‌ பிரச்சனைகளையெல்லாம்‌ எதிர்‌ 
கொண்டார்‌. அரசியல்‌ வாழ்வில்‌ மகத்தான நேரம்‌. உரிமை 
களைப்‌ பெற, மற்ற நாடுகளில்‌ நடப்பது போல்‌ வன்முறை 
மில்‌ ஈடுபடுவதை காந்தியவாதியான திரு. இராஜலிங்கம்‌ 
விரும்பவில்லை. எந்த பொருளாதார பின்புலமும்‌ இல்லாத 
ஏழைத்‌ தொழிலாளர்கள்‌, அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு 
வழியில்லாதவர்களிடம்‌ போராட்ட உணர்வு மிகுந்திருந்தது. 
தாங்கள்‌ உருவாக்கி, இறந்த பின்‌ அந்த தேயிலை செடிகட்கே 
உரமாக விளங்கியவர்கள்‌. அவர்களே அதை அழித்து, தொழிற்‌ 
சாலைகளை எரித்து சாம்பலாக்கியிருந்தால்‌, உலகம்‌ இவர்‌ 
களைத்‌ திரும்பிப்‌ பார்த்திருக்கும்‌. தீர்வும்‌ கிடைத்திருக்கும்‌. 
இலங்கை பிற்கால அரசியலில்‌ ஒரு நல்ல முடிவும்‌ கிடைத்‌ 
திருக்கும்‌. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ ஒரு தீவிர மனிதநேய 
மிக்கவர்‌; தீவிரவாதியல்லர்‌. காந்தியவாதம்‌ துறந்து கத்தி 
எடுக்கும்போது என்ன நிலைமை? எப்படியிருக்கும்‌ என்று 


70 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


நினைத்துப்‌ பார்க்கவே அச்சமாக உள்ளது. 'தீனர்களின்‌ 
தொண்டர்‌: இராஜலிங்கமும்‌, இந்திய தமிழர்களின்‌ இரட்சகர்‌ 
பண்டித ஜவஹர்லால்‌ நேரு ஆகிய இருவரின்‌ மறைவிற்குப்‌ 
பின்‌, இந்தியத்‌ தோட்டத்‌ தொழிலாளர்களின்‌ நிலை என்ன 


வாயிற்று? பின்‌ ஒரு அத்தியாயத்தில்‌ பார்ப்போம்‌. 
i 
ர்‌ x ஸ்‌ 


மகாத்மா காந்தியடிகள்‌, இந்தியா சுதந்திரமடைந்த 
சில மாதங்களிலே சுட்டுக்‌ கொல்லப்பட்டார்‌. அவரின்‌ 
அஸ்தி பல நாடுகட்கு அனுப்பப்பட்டு முக்கியஸ்தர்‌ 
களால்‌, அங்கு நதிகளில்‌ கரைக்கப்பட்டது. இலங்கை 


யில்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்களால்‌, முக்கிய 


நதியான “மகாவலி கங்கை' என்னும்‌ பெரு நதியில்‌ 


கரைக்கப்பட்டது. அப்பெருமையை இலங்கையரசு 


அண்ணாருக்கு கொடுத்து கெளரவித்தது. 


Kk xx 


இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ 
உடைந்தது 


இந்திய வம்சாவளியினருக்கு குடியுரிமை மறுக்கப்‌ 
பெற்றதைத்‌ தொடர்ந்து, இந்திய வம்சாவளியினர்‌ அவர்கள்‌ 
சார்ந்த தொழிற்‌ சங்கத்தின்‌ மூலம்‌ நடத்திய சத்தியாக்கிரக 
போராட்டங்கள்‌, இந்திய தமிழர்களுக்கு ஆதரவாக, எந்த 
கட்சியும்‌ உதவ முன்‌ வரவில்லை. தந்தை செல்வாவைத்‌ தவிர 
ஆதரவு கொடுக்க வேறு யாருமில்லை. உண்ணா நோன்பில்‌ 
கலந்து கொண்டனர்‌ என்பது மகிழ்ச்சியான செய்தியாகும்‌. 
இந்திய வம்சாவளியினருக்கு உதவிக்‌ கரம்‌ நீட்ட வேண்டிய 
வர்கள்‌ மூலமே சிங்கள அரசு அவர்கள்‌ விரும்பிய குடியுரிமை 
மறுப்பு சட்டத்தை நிறைவேற்றிக்‌ கொண்டது என்று கூறினால்‌ 
மிகையாகாது. 


இச்சட்டத்தின்‌ மூலம்‌, இந்தியத்‌ தொழிலாளர்கள்‌ 
நாடற்றவர்களாக ஆனார்கள்‌. இந்தியாவும்‌ அவர்களை ஏற்க 
மறுத்தது. தங்கள்‌ இந்தியத்‌ தொடர்புகள்‌ முற்றிலும்‌ அறுந்து 
விட்ட நிலையில்‌ இந்தியா திரும்ப அவர்களும்‌ விரும்ப 
வில்லை. 


இலங்கை குடியுரிமை பெற இலங்கை அரசு கூறிய 
நிபந்தனைகள்‌ மிக கடினமானதாக இருந்தது. தாங்கள்‌ எப்போது 
இலங்கைக்கு வந்தோம்‌ என்ற விவரம்‌, மேலும்‌ அவர்கள்‌ 
தேயிலை இரப்பர்‌ தோட்டங்களில்‌ வேலை செய்த விவரங்கள்‌ 


72 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


முதலியவற்றைக்‌ கூற முடியவில்லை. இதை ஒருங்கிணைத்‌ 
துக்‌ கொடுக்க வேண்டிய காங்கிரஸ்‌ இயக்கமும்‌ இதில்‌ 
பெரும்‌ வெற்றிபெற முடியவில்லை. மிகக்‌ குறைந்த எண்‌ 
ணிக்கையிலே தொழிலாளர்கட்கு குடியுரிமை கிடைக்கப்‌ 
பெற்றது. 

ஆகவே இலங்கை இந்திய காங்கிரஸிற்கும்‌ ஏற்பட்ட 
தோல்விகள்‌ இரண்டு. ஒன்று குடியுரிமை இழந்தது. மற்றது 
கணிசமாக இந்திய வம்சாவளியினருக்கு சட்டத்‌ திட்டங்‌ 
களுக்கு ஏற்ப, ஆவணங்களை சேகரித்து தகுதியானவர்களை 
““பிரஜையாக்க'* முடியவில்லை. இவைகட்கு தீர்வு காண 
வேண்டிய காங்கிரஸ்‌ இயக்கத்‌ தலைவர்களுள்‌ ஏற்பட்ட 
கருத்து வேற்றுமையால்‌ காங்கிரஸ்‌ இரண்டாக பிளந்தது! 
எல்லோராலும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட தலைவராகவும்‌, 
வழிகாட்டியாகவுமிருந்த தலைவர்‌ இராஜலிங்கம்‌, திரு. 
தொண்டை மான்‌, திரு. எஸ்‌.எஸ்‌. சோமசுந்தரம்‌, திரு. வெள்ளை 
யன்‌ போன்றோர்‌ ஒரு பக்கமாகவும்‌ மறுபக்கத்தில்‌, திரு. 
ஜனாப்‌ அஜிஸ்‌ மற்றும்‌ திரு. நாயர்‌, திரு. சி.வி. வேலுப்‌ 
பிள்ளை போன்றோர்‌ வேறு பக்கமும்‌ பிரிந்து புது தொழிற்‌ 
சங்கத்தைத்‌ தோற்றுவித்தனர்‌. இதற்கு ஜனநாயகத்‌ தொழிலாளர்‌ 
காங்கிரஸ்‌ என்று பெயர்‌ சூட்டப்பட்டது. ஒரே கொள்கை 
யில்‌ இரண்டு இயக்கங்கள்‌. தான்‌ கட்டிய வீடு வெடிப்புக்‌ 
குள்ளானதைக்‌ கண்டு வேதனைப்பட்ட திரு. இராஜலிங்கம்‌ 
அவர்கள்‌ மனதாலும்‌ உடலாலும்‌ பெரிதும்‌ பாதிக்கப்பட்டார்‌. 
ஒரு நாள்‌ திரு. தொண்டைமான்‌ மற்றும்‌ தொழிலாளர்‌ கூட்‌ 
டத்திற்கு சென்று வந்தவர்‌, உணவருந்திய பின்னர்‌ அவர்‌ 
களுடன்‌ படுக்கச்‌ சென்றவர்‌, நடுநிசியில்‌ தனக்கு கைகள்‌ 
பொறுக்க முடியாத வலி எடுத்தபோது, அருகில்‌ படுத்திருந்த 
இரு. எஸ்‌.எஸ்‌. சோமசுந்தரத்தை தட்டி எழுப்பி விசயத்தை 
சொல்ல திரு. எஸ்‌. தொண்டைமான்‌ அவர்களும்‌ சேர்ந்து 
உடனடியாக 'ரத்தினா' என்ற உயர்தனியார்‌ மருத்துவ மனையில்‌ 
சேர்த்து தீவிர சிகிச்சை அளித்தனர்‌. தக்க தருணத்தில்‌, சிகிச்சை 
யளித்ததால்‌ தப்பித்தார்‌. இல்லாவிட்டால்‌ அவர்‌ நிரந்தர 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 73 


பக்கவாத நோய்க்கு ஆளாகியிருப்பார்‌. இதில்‌ திரு. தொண்டை 
மான்‌, தன்‌ நண்பருக்கு ஏற்பட்ட நிலையை நிவர்த்தி செய்ய 
எடுத்த முயற்சிகள்‌ பாராட்டுக்குரியது. 1956 ஆம்‌ ஆண்டு 
அப்போது அவருக்கு வயது 47. 

அதிர்ஷ்டவசமாக பிழைத்து மீண்டும்‌, தொழிலாளர்‌ 
சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துக்‌ கொண்டார்‌ திரு. இராஜ 
லிங்கம்‌. மருத்துவமனையில்‌ இருந்தபோது, பள்ளி இறுதி 
யாண்டு படித்துக்‌ கொண்டிருந்த மாணவர்‌ ந.ஜெயசீலன்‌, 
(இந்த நூலுக்கு மூலவர்‌) பள்ளி நேரம்‌ போக மற்ற நேரங்‌ 
களில்‌ இரவிலும்‌ அவர்களுக்கு துணையாக அவருடனே, 
மருத்துவமனையில்தான்‌ இருந்தார்‌. அப்போது ஒரு நாள்‌, இரு. 
தொண்டைமான்‌ அவர்கள்‌ அங்கு வரும்போது, தூங்கிக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ எழுப்பச்‌ சொல்லி யிருந்தார்‌. தொண்டை 
மான்‌ அவர்கள்‌ அடுத்த நாள்‌ மகாநாட்டில்‌ கலந்து கொள்ள 
ஜெனீவா செல்ல இருந்தார்‌. அவரிடம்‌ ஏதோ முக்கிய விசயம்‌ 
பேச வேண்டியது இருந்தது போலும்‌. அப்படியே தலைவர்‌ 
தொண்டைமான்‌ அவர்களும்‌ மற்றும்‌ சிலரும்‌ அங்கு வந்தனர்‌. 
அப்போது நன்கு தூங்கிக்‌ கொண்டிருந்தார்‌ இராஜலிங்கம்‌. 
அவரை எழுப்ப வேண்டாம்‌ என்று தொண்டைமான்‌ கூறிவிட்‌ 
டார்‌. மாணவர்‌ ந. ஜெயசீலன்‌ தர்ம சங்கடத்திற்கு ஆளானார்‌. 
“தூங்கட்டும்‌, எழுப்ப வேண்டாம்‌. வந்து போனதை மட்டும்‌ 
சொல்லிவிடு” என கண்டிப்பாக சொல்லிவிட்டு சென்றுவிட்‌ 
டார்‌ இரு. எஸ்‌. தொண்டைமான்‌ அவர்கள்‌. அவர்‌ எழுந்து 
விசயமறிந்ததும்‌ ஜெய£லனுக்கு செம திட்டு விழுந்தது. அதை 
இன்னும்‌ மறக்கவில்லை என்பதை நினைவு கூறுகிறார்‌. 


உடல்‌ நலக்‌ குறைவு 


1956ம்‌ ஆண்டு இலங்கை சரித்திரத்தில்‌ முக்கியமான 
வருடம்‌. அவ்வாண்டு திரு. பண்டாரநாயக்கா அவர்கள்‌ 
தலைமையில்‌ புது அரசு அமைநீது, ஆட்சி மொழியாக 
'சிங்களத்தை' மட்டும்‌ கொண்டு வந்து, சிங்களர்‌ மத்தியில்‌ 
இன உணர்வை வளர்த்தார்‌. தமிழர்கள்‌ மத்தியில்‌ புதுவித 
சிந்தனைகளைத்‌ தோற்றுவித்து, இதுகாறும்‌ இலங்கைத்‌ தமிழர்‌ 
கட்கு இருந்து வந்த செல்வாக்கு குறைவதைக்‌ கண்டு, 
அடுத்தகட்ட நடவடிக்கையைப்‌ பற்றி யோசிக்க ஆரம்பித்‌ 
தனர்‌. தந்தை செல்வா அவர்கள்‌ இந்திய வம்சாவளித்‌ தமிழர்‌ 
களின்‌ குடியுரிமையைப்‌ பறித்து சட்டம்‌ வந்தபோது, 
இலங்கைத்‌ தமிழர்கள்‌ ஆதரவு கரம்‌ நீட்டவில்லை என்பது 
உலகம்‌ அறிந்த விசயம்‌. அப்போது செல்வா அவர்கள்‌ ““இன்று 
இந்திய வம்சாவளியினருக்கு, நாளை நமக்கு” என கூறிய 
தீர்க்கதரிசனம்‌ பலித்தது. இளைஞர்கள்‌ மத்தியில்‌ புதுப்புது 
யோசனைகள்‌ எழுந்தன. ஆயுதம்‌ தாங்கிப்‌ போராடுவது, ''தமிழ்‌ 
ஈழம்‌” பெறுவது என முடிவு செய்து, பல குழுக்களாகப்‌ 
பிரிந்து போராடத்‌ தொடங்கினர்‌. 


இந்தக்‌ கால கட்டத்தில்‌ திரு. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ 
உடல்நிலை தேறி, கொழும்பிலே தங்கியிருந்து, ஓய்வு எடுத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ சகோதரர்‌ கனகரத்தினம்‌ அவர்கள்‌ 
வீடு, அவரைப்‌ பார்க்க வந்தவர்கள்‌ செளகரியமாக பார்த்துப்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 75 


பேச வசதியாக இருந்தது. அப்போது அவரிடம்‌ ஒரு கேள்வி 
கேட்கப்பட்டது. மொழிப்‌ பிரச்சனையில்‌ உங்கள்‌ காங்‌ 
திரஸின்‌ நிலை என்ன? சிங்களம்‌ மட்டுமே ஆட்சி மொழி 
என்பதில்‌ உங்கள்‌ நிலை என்ன?” என்று. அதற்கு அவர்‌ 
“நாங்கள்‌ நாடற்றவர்கள்‌. எங்கட்கு, இலங்கையும்‌ இல்லை; 
இந்தியாவும்‌ இல்லை என்றாகிவிட்டது. அந்த நிலையில்‌, 
எங்கட்கு இந்த நாட்டு மொழி, சிங்களமானால்‌ என்ன, 
தமிழாக இருந்தால்‌ என்ன? எல்லாம்‌ ஒன்றுதான்‌. எங்கட்கு 
முதலில்‌ தேவை குடியுரிமை. மற்றதெல்லாம்‌ அடுத்தது 
தான்‌” என்று பதில்‌ கூறினார்‌. அதில்‌ அடங்கியுள்ள மன அழுத்‌ 
தத்தை பார்க்க முடிறெது. அவர்‌ சகோதரர்‌ வீட்டில்‌ டாக்டர்‌ 
ஆலோசனைப்படி ஓய்வு எடுத்தபோது, பொதுநல ஊழியர்‌ 
களும்‌ தொழிற்சங்க பிரமுகர்களும்‌ தினமும்‌ வந்து உடல்‌ 
நலம்‌ விசாரிக்கும்போது தொழிலாளர்‌ பிரச்சனைகள்‌ பற்றிய 
ஆலோசனைகளையும்‌ பெற்றுச்‌ செல்வர்‌. அவர்‌ சகோதரர்‌ 
கனகரட்னம்‌ அங்கு அவருக்கு எல்லா வசதிகளையும்‌ செய்து 
கொடுத்திருந்தார்‌. வீட்டிற்கு பின்புறம்‌ சிறு தோட்டம்‌ 
இருந்தது. அவ்வப்போது அங்கு சென்று முளைத்து வரும்‌ சிறு 
பூச்செடிகள்‌, காய்கறி பயிர்‌ முதலியவற்றை பராமரிப்பார்‌. 
பொழுது போக்கிற்கு, சில நேரங்களில்‌, தன்‌ சொந்த இடமான, 
தாய்‌ தந்தையர்‌ வசித்து வரும்‌ ''சங்குவாரி'' தோட்டம்‌ சென்று 
வருவார்‌. 

1956ம்‌ ஆண்டு இலங்கையில்‌ சிங்களருக்கும்‌, தமிழருக்‌ 
கும்‌ வகுப்புவாதத்தை ஏற்படுத்தி சிங்களர்‌, தமிழர்‌ என 
கலகத்தை ஏற்படுத்திய வருடம்‌. திரு. இராஜலிங்கம்‌ அவர்‌ 
களின்‌ தாயார்‌ திருமதி காளியம்மாள்‌ மற்றும்‌ இளைய சகோ 
தரர்‌ கே. இராஜரத்தினம்‌ மறைந்த ஆண்டு. அக்குடும்பத்தில்‌ 
தாத்தா இராமன்‌ கங்காணி அவர்கள்‌ பெருவாழ்வு வாழ்ந்து 
மறைந்தார்‌. தந்தை காளிமுத்துக்‌ கங்காணி அவர்கள்‌ தந்தை 
யைத்‌ தொடர்ந்து அப்‌ பெரும்‌ குடும்பத்தை பராமரித்தார்‌. 
தோட்டத்‌ தொழிலாளர்கட்கு, இளைப்பாறுதல்‌ தரும்‌ ஆல 
விருட்சமாக திகழ்ந்தார்‌. அடுத்து, கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ 
சிங்களர்‌, தமிழர்களுக்கடையே செல்வாக்கு மிக்க தொழிற்சங்க 


76 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


தொண்டராய்‌ இருந்தார்‌. தெய்வ நம்பிக்கை இருந்ததாகத்‌ 
தெரியவில்லை. ஆனால்‌ சங்குவாரித்‌ தோட்டத்திலிருக்கும்‌ 
தங்கள்‌ குலதெய்வமான பதினெட்டாம்‌ படி கருப்பருக்கு 
தோட்டக்‌ கோயிலில்‌ விசேஷம்‌ நடந்தால்‌ பூசாரி சாமி வந்து 
இவர்‌ இருக்கும்‌ அறைக்கு தேடிச்‌ சென்று திருநீர்‌ பூசி ஆசீர்‌ 
வதிக்கும்‌ காட்சியைப்‌ பார்க்கலாம்‌. அவருக்கு புத்த மதத்தின்‌ 
மேல்‌ ஒரு ஈடுபாடு இருந்தது என்பதை அவரின்‌ மாநாட்டு 
உரை காட்டுகிறது. அவர்‌ இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ 
தலைவராகவும்‌, இலங்கை பாராளுமன்ற உறுப்பினராகவும்‌ 
இருந்த நேரம்‌. மாத்தளை என்னும்‌ ஊரில்‌ இலங்கை இந்திய 
காங்கிரஸ்‌ 10வது வருடத்திய மாநாட்டில்‌ ஆற்றிய தலைமைப்‌ 
பேருரையை அப்படியே தந்து இருக்கிறோம்‌. 


அதில்‌ அவரின்‌ மனக்குமுறலை கொட்டி யுள்ளார்‌. 
பண்டித ஜவஹர்லால்‌ நேரு அவர்களின்‌ கருத்துக்களை எடுத்‌ 
துக்காட்டி இவர்கள்‌ பிரச்சனைகளில்‌ அவரின்‌ அக்கறையை 
புரிய வைத்தார்‌. பிரஜா உரிமைப்‌ பிரச்சனையில்‌ ஒரு மாற்றம்‌ 
காணப்படும்‌ என்ற நம்பிக்கை இருந்ததையும்‌ சுட்டிக்காட்‌ 
டினார்‌. அத்தோடு இலங்கையிலிருந்த சிறுபான்மையருள்‌, 
பெரும்பான்மையர்களின்‌ ஆதரவு இந்திய தமிழ்‌ மொழியாளர்‌ 
கட்கு இல்லையென்பதையும்‌ எடுத்து உரைத்தார்‌. அங்கு 
இருந்த பெரும்பான்மை தமிழர்கட்கு ஆதரவு அளிக்கவில்லை 
என்பதை சூசகமாக தெளிவுபடுத்தினார்‌. சட்டத்தை மாற்றி 
விடலாம்‌ என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது போராட்டம்‌ 
மூலமாக. நாமக்கல்‌ கவிஞர்‌ அவர்கள்‌ பாடிய ''தமிழன்‌ என்ற 
ஒரு இனமுண்டு அவர்க்கு தனியே ஒரு குணமுண்டு” எனப்‌ 
பாடினார்‌. இலங்கையில்‌ தமிழர்‌ களுக்கு இடையில்‌ தனிக்‌ 
குணத்தைக்‌ கண்டோம்‌. இக்குணம்‌ இலங்கைத்‌ தமிழர்களை 
எங்கெல்லாம்‌ கொண்டு சென்றது என்பதையும்‌, இந்திய 
வம்சாவளித்‌ தமிழர்களை எங்கு கொண்டு சென்றது என்பதை 
யும்‌ யாரும்‌ சொல்லித்‌ தெரிய வேண்டியதில்லை. இலங்கை 
எங்கிருக்கிறது என இந்தியர்களுக்கு தென்‌ தமிழ்‌ நாட்டவர்க்கு 
தவிர மற்றவர்கட்கு அதிகம்‌ தெரியவில்லை. எட்டு இலட்ச 
தமிழ்‌ தொழிலாளர்களின்‌ அவல நிலையை வெளி உலகம்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 77 
rr 
அவ்வளவு சீக்கிரம்‌ அறியவில்லை. இலங்கை ஏதோ சிங்கப்‌ 
பூருக்கு பக்கத்திலிருக்கும்‌ நாடு என்றும்‌, அதனால்‌ இலங்‌ 
கையை ''சிலோன்‌-சிங்கப்பூர்‌'' எனவும்‌ குறிப்பிடுவார்கள்‌. 
இராமேஸ்வரத்திலிருந்து 18 மைல்‌ கடல்‌ தொலைவுக்குள்‌ 
இருக்கிறது என்பதை காலங்கடந்தே தமிழகம்‌ அறிந்தது. 
சிங்களத்‌ தீவில்‌ சீரழிந்த தமிழர்கள்‌ இந்திய வம்சாவழித்‌ 
தமிழர்கள்‌. தேயிலை, ரப்பர்‌ தோட்டங்களில்‌ வேலை செய்து 
வந்த இந்தியத்‌ தமிழர்கள்‌. இவர்கள்‌ பிரச்சனையே “இலங்கைப்‌ 
பிரச்சனை” என அறியப்பட்டது. திரு. எஸ்‌. டபிள்யு.ஆர்‌. டி. 
பண்டார நாயக்‌ அவர்கள்‌ பிரதமரானது முதல்‌ 1956ல்‌ இருந்து 
இலங்கையில்‌ பிரச்சனைதான்‌. அதாவது மொழிக்‌ கொள்கை. 
“இங்களம்‌ மட்டுமே என்ற கொள்கையே இலங்கைத்‌ 
தமிழர்களிடம்‌ வேற்றுமை உணர்வை ஏற்படுத்தியது. இதுவே 
இலங்கைத்‌ தமிழர்‌ பிரச்சனையாகியது. 1981ல்‌ இருந்து 
வேற்றுமைகள்‌ பெரிதாக வெடித்தது. அதுவே ''தமிழ்‌ பிரச்‌ 
சனை”'யாகிவிட்டது. திரு. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ உடல்‌ 
நலக்‌ குறைவோடு சோர்ந்து விடவில்லை. கொழும்பு நகரத்‌ 
திலிருக்கும்‌ தலைமையகத்திற்கு அடிக்கடி சென்று விட்ட 
பணிகளைத்‌ தொடர்ந்தார்‌. 


சிங்களம்‌ மட்டுமே ஆட்சிமொழி 


இலங்கை சுதந்திரம்‌ அடைந்த பின்னர்‌ தமிழருக்கு 
எதிரான சட்டங்களை ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக நிறைவேற்றியது 
சிங்கள அரசு. ஒன்று இந்திய வம்சாவளியினருக்கு எதிராக 
கொண்டு வந்த பிரஜா உரிமை மறுப்புச்‌ சட்டம்‌. இது முக்கிய 
மாத இலங்கைத்‌ தமிழர்கள்‌ ஆதரவோடு நிறைவேற்றப்‌ 
பட்டது, ஆட்சியிலும்‌, அதிகாரத்திலும்‌ சிங்களருக்கு நிகராக 
இருநீத வட மாகாணத்திலுள்ள தமிழர்கள்‌ தான்‌ இருந்தனர்‌. 
யு.என்‌.பி. கொண்டு வந்த பிரஜா உரிமை மறுப்பு சட்டத்தை 
ஆதரிக்கவில்லையென்றால்‌, ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்‌ 
களை இந்திய வம்சாவளியினர்‌ அடுத்த தேர்தலிலும்‌ ஒரு 
கணிசமான எம்‌.பி.க்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டு, உரிய அந்தஸ்‌ 
தைப்‌ பெற்றிருப்பர்‌. தொடர்ந்து இந்திய வம்சாவளியினருக்கு 
உரிய அந்தஸ்தைப்‌ பெற்றிருப்பர்‌. ஏனோ அதை அவர்கள்‌ 
செய்யவில்லை. எந்தப்‌ பாதிப்பும்‌ இலங்கைத்‌ தமிழர்கட்கு 
இருந்ததில்லை. சிறந்த கல்வியறிவு பெற்று உயர்‌ பதவிகளை 
அடைந்ீது சிங்களருக்கு மேல்‌ இருப்போம்‌ என்ற கற்பனை 
யில்‌ மிதநீதனர்‌. ஆனால்‌ சிங்கள ஆட்சியாளர்களின்‌ மனநிலை 
வேறாக இருந்தது. முதலில்‌ இலங்கைத்‌ தமிழர்கள்‌ என்று கூறக்‌ 
கூடியவர்கள்‌ இந்திய வம்சாவளி தமிழர்‌ என்று தங்களைப்‌ 
பிரித்துப்‌ பார்த்து, இந்திய வம்சாவளியினருக்கு மறுக்கப்பட்ட 
சட்டத்திற்கு ஆதரவு அளித்தனர்‌ மறைமுகமாகவோ அல்லது 
மெளனமாகவோ. ஆனால்‌ ஒரே ஒரு தலைவர்‌ மட்டும்‌, தீர்க்க 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 79 
er ய்‌ 
தரிசனமாக சங்களரின்‌ எண்ணத்தைப்‌ புரிந்து “ “இன்று 
இந்திய வம்சாவளியினருக்கு ஏற்பட்டுள்ள நிலை இலங்கைத்‌ 
தமிழருக்கு ஏற்படும்‌ நாள்‌ வெகுதூரத்தில்‌ இல்லை?” என்று 
எச்சரிக்கை விடுத்தார்‌. அவர்தான்‌ தமிழர்‌ தந்‌ைத எனப்‌ 
போற்றப்படும்‌ செல்வா. அவர்‌ அப்போதே எச்சரித்தார்‌. 
அப்போது அவருடைய இயக்கம்‌ ஆரம்பக்‌ கட்டத்திலிருந் 
ததால்‌ அக்கருத்தை மற்ற தமிழ்‌ தலைவர்கள்‌ ஏற்றுக்கொண்டு 
செயல்படவில்லை. காரணம்‌ இரு. எஸ்‌.டபிள்யு.ஆர்‌.டி. 
பண்டார நாயக்கா அவர்கள்‌ யு.என்‌.பி.யிலிருந்து பிரிந்து 
“இலங்கை சுதந்திரா” கட்சியை ஆரம்பித்து, தமிழர்‌ - சிங்களர்‌ 
என்ற பாகுபாட்டை வலியுறுத்தினார்‌. சிங்களரின்‌ அவல 
நிலையையும்‌ தமிழரின்‌ மேம்பாட்டையும்‌ குறிப்பிட்டு, 
சிங்கள மொழி மட்டும்‌ ஆட்சி மொழியாக இருக்கும்‌ என்று 
கூறிதான்‌ அவர்‌ கட்சி ஆட்சிக்கு வந்தது. 24 மணி நேரத்தில்‌ 
சிங்கள மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வருவேன்‌ 
என்று மக்களிடையே தேர்தல்‌ வாக்குறுதியாக வைத்தார்‌ திரு. 
பண்டார நாயக்கா அவர்கள்‌. இது சிங்கள இளைஞர்களைப்‌ 
பெரிதும்‌ ஈர்த்தது. அதன்படி அமோக வெற்றியைப்‌ பெற்று 
ஆட்சியை அமைத்தார்‌ திரு. பண்டார நாயக்கா அவர்கள்‌. 


தேர்தல்‌ வாக்குறுதியை நிறைவேற்ற முற்படுகையில்‌ 
பல பிரச்சனைகளை இரு. பண்டார நாயக்கா சந்திக்க வேண்டி 
யிருந்தது. அதுவரை, ஆங்கிலம்‌ ஆட்சி மொழியாக இருந்து 
வந்தது. சிங்களம்‌, தமிழ்‌ அடுத்தடுத்த இடத்திலிருந்தன. 
அதை மாற்றி சிங்கள மொழி மட்டுமே ஆட்சி மொழி என்ற 
சட்டத்தை பாராளுமன்றத்தில்‌ முன்‌ மொழிந்தார்‌. வேற்று 
மொழிகளுக்கு அரசு மொழி அந்தஸ்து கிடையாது என்பது 
தெளிவாகியது. இப்போதுதான்‌ அகக்கண்‌ திறந்தது இலங்கைத்‌ 
தமிழர்கட்கு. தமிழுக்கு சம அந்தஸ்து வேண்டும்‌ என்று வலி 
யுறுத்தினர்‌. பாராளுமன்றத்தில்‌ இரவு-பகலாக விவாதம்‌ 
தொடர்ந்தது. வெளியே, சிங்களருக்கும்‌ தமிழருக்குமிடையே 
வேற்றுமைகள்‌ வெடித்தது. ஆங்காங்கே வன்முறைகள்‌ தலை 
விரித்து ஆடியது. சகோதரர்களாக வாழ்ந்த சிங்களர்கள்‌ மற்றும்‌ 
தமிழர்கள்‌ விரோதிகளானார்கள்‌. இங்குதான்‌ சிங்கள-தமிழர்‌ 


80 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


பிரிவு ஏற்பட்டது. இன்றுள்ள இலங்கைத்‌ தமிழர்‌ பிரச்சனை 
யும்‌ ஆரம்பித்தது. வருடம்‌ 1956ல்‌ இதற்கு முன்பு இந்திய 
வம்சாவளி தமிழர்‌ பிரச்சனையாக இருந்த பிரச்சனை 
இப்போது இலங்கை வாழ்‌ தமிழர்‌ பிரச்சனையாகிவிட்டது. 
இதைத்தான்‌ தந்தை செல்வா (செல்வநாயகம்‌) அன்றே தீர்க்கத்‌ 
தரிசனமாகச்‌ சொன்னார்‌. இங்கு ஒன்றை ஒப்புக்கொள்ள 
வேண்டும்‌. அதாவது இலங்கைத்‌ தமிழர்கள்‌ சைவ சமயத்‌ 
துக்காகவும்‌, தமிழுக்காகவும்‌ இரத்தம்‌ சிந்தியவர்கள்‌ என்றால்‌ 
மிகையாகாது. சைவ சமயத்தில்‌ மிகவும்‌ பற்றுக்‌ கொண்‌ 
டவர்களாகை யால்‌, அதன்‌ கோட்பாடுகளையும்‌ துல்லியமாக 
கடைப்பிடிப்பவர்கள்‌. ஆகவே தான்‌ தந்தை பெரியாரின்‌ மத 
சீர்திருத்த கொள்கைகள்‌ அவர்களைப்‌ பாதிக்கவில்லை. இந்து 
சமயத்‌ திலிருக்கும்‌ ஜாதிய முறைகளை இன்று வரை விடாப்‌ 
பிடியாக கடைப்பிடித்து வருகின்றனர்‌. இதற்கு எடுத்துக்காட்‌ 
டாக சிங்களம்‌ மட்டும்‌ ஆட்சி மொழி என்றும்‌ தமிழுக்கு 
அநீத சம அந்தஸ்து மறுக்கப்பட்ட சட்டம்‌, பாராளுமன்றத்தில்‌ 
விவா தத்தில்‌ இருக்கையில்‌, தமிழர்‌-சிங்களர்‌ ஒற்றுமையில்‌ 
பெரும்‌ பிளவு ஏற்பட்டு, நிலைமை வன்முறையில்‌ கொண்டு 
போய்‌ விட்டது. அன்று வரை இணக்கமாக இருந்த மாணவர்‌ 
களிடையே கூட வேற்றுமை உணர்வு வெடித்தது. 


இந்த நேரத்தில்‌ பாராளுமன்ற விவாதத்தின்போது, 
பண்டார நாயக்காவின்‌ கட்சியைச்‌ சேர்ந்த சிங்கள எம்‌.பி. 
திரு. கே.எம்‌. பி. இராஜரட்னே என்பவர்‌ “இலங்கை சிங்கள 
நாடு, எங்கள்‌ மொழி சிங்களம்‌. மதம்‌ புத்தமதம்‌. தமிழ்‌ 
எங்களுக்கு அன்னிய மொழி. அப்படியிருக்க, எங்கள்‌ மொழி 
யோடு எப்படி நீங்கள்‌ சம அந்தஸ்து கோருகிறீர்கள்‌'' என்று 
ஆணித்தரமாகக்‌ கூறி, ''தாழ்த்தப்பட்டவர்கள்‌ எனக்‌ கூறி 
உங்கள்‌ சகோதர தமிழ்‌ இந்துக்களை ஏன்‌ சமத்துவமாக இந்து 
ஆலயங்களுக்குள்‌ வழிபட அனுமதிப்பதில்லை. இது எப்படி 
சரியோ அதுபோல்‌ நாங்கள்‌ உங்கள்‌ தமிழ்‌ மொழிக்கு சிங்கள 
மொழியோடு சம அந்தஸ்து கொடுக்காததும்‌ சரியே” என, 
ஜாதிய இந்து தமிழர்கள்‌ முகத்தில்‌ அடித்தாற்போல்‌ கேட்டார்‌. 
இது அவர்களை பெரிதும்‌ பாதித்தது. என்ன செய்வதென 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 81 


கலங்கினர்‌ இலங்கைத்‌ தமிழர்கள்‌. அடுத்த ஒரு வாரத்திற்குள்‌ 
வடக்கு கிழக்கிலுள்ள பகுதியிலிருந்த எல்லா இந்து ஆலயங்‌ 
களும்‌ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு திறந்து விடப்பட்டது. அந்த 
சிங்கள எம்‌.பி.க்கு மிகப்‌ பெரிய நன்றியை தெரிவித்தார்கள்‌ 
இலங்கை தாழ்த்தப்பட்ட தமிழர்கள்‌. 

இந்தியாவில்‌ அதற்கு முன்னரே ஆலயங்கள்‌ தாழ்த்தப்‌ 
பட்ட மக்கட்கு திறக்கப்பட்டது. விடுதலை இயக்கத்தில்‌ 
முற்போக்கு சிந்தனைகள்‌ வர, வர சுதந்திரத்திற்கு எதுவும்‌ 
ஆபத்து வந்துவிடக்‌ கூடாது எனக்‌ காந்தியடிகளும்‌ கருதினார்‌. 
ஆலய வழிபாட்டில்‌, உரிமை மறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட 
மக்களை அனுமதிக்க வன்கொடுமைகள்‌ கலைய அண்ணல்‌ 
அம்பேத்கர்‌ அவர்கள்‌ இந்துமதக்‌ கொள்கைகளை சாடி வந்த 
தாலும்‌, தந்தை பெரியாரின்‌ இந்து மத எதிர்ப்பு நிலையும்‌ 
இந்தியாவில்‌ ஆலயங்கள்‌ தாழ்த்தப்பட்டோருக்கு திறக்க 
அடிகோலின. தமிழகத்தில்‌ மதுரை திரு. வைத்தியநாத ஐயர்‌ 
அவர்களின்‌ பெரும்‌ முயற்சியால்‌ மதுரை மீனாட்சியம்மன்‌ 
ஆலயத்தில்‌, திரு. கக்கன்‌ மற்றும்‌ தாழ்த்தப்பட்டவர்கள்‌, 
நாடார்‌ சமூகத்தினரையும்‌ அழைத்துக்‌ கொண்டு ஆலயப்‌ 
பிரவேசம்‌ செய்து சாதனை படைத்தார்கள்‌ வைத்தியநாத 
ஐயரும்‌, கிருஷ்ணசாமி ஐயரும்‌. ஐயர்‌ அவர்கட்கு பாதுகாப்‌ 
பிற்கு தனது ஆட்களை அனுப்பி வைத்தார்‌ ராஜாஜியின்‌ 
ஆலோசனைப்படி பசும்பொன்‌ முத்துராமலிங்கம்‌ தேவர்‌ 
அவர்கள்‌ என்பது கூடுதல்‌ செய்தி. அந்தக்‌ காலகட்டத்தில்‌ 
1924-ம்‌ ஆண்டு திருவிதாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌ தந்‌ைத 
பெரியாரின்‌ போராட்டத்திற்குப்‌ பின்‌ ஆலயங்கள்‌ திறக்கப்‌ 
பட்டன தாழ்த்தப்பட்டவர்களுக்கு. தந்தை பெரியார்‌ அவர்‌ 
களுக்கு 'வைக்கம்‌ வீரர்‌' என்ற பட்டத்தையும்‌ வாங்கித்‌ தந்தது 
அப்போராட்டம்‌. 

காந்தியடிகள்‌ யாழ்ப்பாணம்‌ சென்றிருந்தபோது 1927ல்‌ 
தாழ்த்தப்பட்டோருக்கு ஆலயங்கள்‌ திறந்துவிட வேண்டும்‌ 
என்று வலியுறுத்தியும்‌ திறக்காத ஆலயங்கள்‌, ஒரு சிங்கள 
எம்‌.பி. இடித்துக்‌ காட்டியதும்‌ திறக்கப்பட்டது. ஏதோ முற்‌ 
போக்கு எண்ணம்‌ வந்துவிட்டது எனக்‌ கருத வேண்டாம்‌. 


82 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 
ளு 
இதனால்‌ எங்கே தமிழ்‌ மொழிக்கு சிங்களத்தோடு சம 
அந்தஸ்த்து கிடைக்காமல்‌ போய்விடுமோ என்ற எண்ணத்‌ 
தில்‌ செய்த ஏமாற்று வேலையே அன்றி வேறில்லை. அப்படி 
யும்‌ சிங்களம்‌ மட்டும்‌ ஆட்சிமொழி என்ற சட்டம்‌ பாராளு 
மன்றத்தில்‌ நிறைவேறியது. இந்திய தமிழர்கள்‌ பிரச்சனை 
இப்போதுதான்‌ (1956ல்‌) இலங்கை தமிழர்கள்‌ பிரச்சனையாக 
உருமாறியது. 


இதன்‌ பின்னரே தந்தை செல்வநாயகம்‌ அவர்களின்‌ 
இளைஞர்‌ படை இலங்கையில்‌ சமஷ்டி ஆட்சி முறை 
போதாது, தனியாட்சி (தமிழ்‌ ஈழ ஆட்சி) மலர வேண்டும்‌ 
என பாடுபட ஆரம்பித்தனர்‌. இங்கு ஒன்றை உன்னிப்பாகக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. தமிழ்‌ மொழிக்கு சிங்களத்தோடு சம 
அந்தஸ்து வேண்டுமென போராட்டங்கள்‌ நடந்தபோது, 
இந்திய வம்சாவளித்‌ தமிழர்கள்‌, அவர்களின்‌ தலைவர்கள்‌, 
இயக்கங்கள்‌, வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ 
தங்கள்‌ ஆதரவையோ, மறுப்பையோ தெரிவிக்கவில்லை. 
ஒருவேளை தங்களின்‌ பிரஜா உரிமை மறுப்பு சட்டத்திற்கு 
இலங்கைத்‌ தமிழர்கள்‌ ஆதரவாக செயல்பட்டு சிங்கள அரசு 
சட்டம்‌ கொண்டு வந்ததும்‌, ஆதரவு கொடுத்து தங்கட்கு அநீதி 
விளைவித்தார்கள்‌ என்ற எண்ணத்தில்‌ இப்போது ஒத்துழைப்பு 
கொடுக்கவில்லையோ என்றும்‌ எண்ணத்‌ தோன்றுகிறது. 
ஆனால்‌ அப்படி அல்ல என்று, தான்‌ சுகவீனமுற்று ஓய்வில்‌ 
இருந்த தலைவர்‌ திரு. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ கூறினார்‌, 
அவரது உறவினரும்‌ மாணவருமான ஜெயசிலன்‌ கேட்ட 
கேள்விக்கு. 

"நாங்கள்‌ இலங்கை பிரஜைகள்‌ இல்லையென சட்டம்‌ 
கொண்டு வந்து நாடற்றவர்களாக்கி விட்ட பின்‌ அந்த நாட்டு 
அரசியல்‌ மொழி எதுவாக இருக்க வேண்டுமென, அதாவது 
நாங்கள்‌ விரும்புவது சிங்களமா, தமிழா என்று கூற எங்கட்கு 
எந்த அருகதையுமில்லை. நாடு இல்லாது ஆகிவிட்ட நிலையை 
மாற்றிய பின்னர்‌ எங்கட்கு எந்தமொழி வேண்டுமென சொல்‌ 
கிறோம்‌. அதுவரை நாங்கள்‌ வாய்‌ திறவாது இருப்பதே சிறந்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 83 


தது” என்று கூறி உண்மை நிலையை புரிய வைத்தார்‌ மாணவர்‌ 
ந. ஜெயசீலனுக்கு. 

சிங்களம்‌ மட்டுமே ஆட்சி மொழி என்ற மசோதா 
பாராளுமன்றத்தில்‌ தமிழர்களின்‌ எதிர்ப்பையும்‌ மீறி நிறை 
வேற்றப்பட்டது. அதன்‌ தொடக்கம்‌ தான்‌ இலங்கை தமிழர்‌ 
களுக்கும்‌ - இலங்கை அரசுக்கும்‌ வேற்றுமை உணவ] ஏற்‌ 
பட்டு, 1981-1983ம்‌ ஆண்டுகளில்‌ ஜெகன்‌, குட்டிமணிக்கு 
ஏற்பட்ட மனிதாபிமானமற்ற கோரக்‌ கொலைகளாகும்‌. 

24 மணி நேரத்திற்குள்‌ சிங்களத்தை இலங்கையின்‌ 
ஆட்சி மொழியாக்குவேன்‌ என்று தேர்தலில்‌ வாக்குறுதி 
அளித்த திரு. பண்டார நாயக்கா பெரும்‌ சிரமத்திற்குப்‌ பின்னா்‌ 
அதை சாதிக்க முடிந்தது. ஒரு சுவையான நிகழச்கியை இங்கு 
சொல்வது பொருத்தமாக இருக்குமென கருதலாம்‌. கார்டி 
யன்‌:' என்ற ஆங்கிலப்‌ பத்திரிகை மீது ஒரு அவதூறு வழக்கு 
நீதிமன்றத்தில்‌ பதிவாகி, அதில்‌ திரு. கம்‌ தாயக்கா 
அவர்கள்‌ சாட்சியளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பத்திரிக்‌ 
கைக்காக வழக்காட இங்கிலாநீதிலிருந்து ப்‌ வழக்கறிஞர்‌ 
திரு. பிரிட்‌ என்பவர்‌ வந்திருந்தார்‌. திரு. பண்டார தவக்களை 
சாட்சி கூண்டில்‌ ஏற்றி, பின்வரும்‌ கேள்வியைக்‌ கேட்டார்‌. 

“நீங்கள்‌ இந்நாட்டின்‌ பிரதமர்தானே? ”' 


66 


நரக 
கன்‌ ன மக்கட்கு பல வாக்குறுதிகளை 
கொடுத்துள்ளீர்கள்‌. '? 
ஆம்‌” 
அப்போது கையில்‌ வைத்திருந்த ஒரு சிங்கள மொழி 
பத்திரிகையை அவரிடம்‌ காட்டி “இதை படியுங்கள்‌” என்றார்‌. 


[Ej 


அதற்கு பண்டார நாயக்கா அவர்கள்‌ ''எனக்கு சிங்களம்‌ 
படிக்க வராது”? என்றார்‌. 

அப்படியானால்‌ உங்கட்கே தெரியாத, புரியாத 
மொழியை மக்கட்கு 24 மணி நேரத்தில்‌ நாட்டின்‌ அரசியல்‌ 


| 


84 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


ஆட்சி மொழியாக்குவேன்‌ என்று எப்படி கறுதஇியளித்திர்கள்‌! 
என கூறியதும்‌, கோர்ட்டில்‌ கூடி இருந்தோரிடையே கேலியான 
சலசலப்பு ஏற்பட்டது. 


இலங்கை பிரதமர்‌ இரு. பண்டார நாயக்கா அவர்கள்‌ 
முன்பு ஒருமுறை இந்தியா வந்தபோது, இந்தியாவை பற்றி 
ஒரு மோசமான அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தினார்‌. 
“இந்தியா ஒரு தூசுகள்‌ நிறைந்த நாடு?” (Country of Dust) 
என்று கேவலமாக. பின்னர்‌ பிரதமரானதும்‌ பாரதப்‌ பிரதமர்‌ 
பண்டித நேரு அவர்களின்‌ அழைப்பின்‌ பேரில்‌ இந்தியாவிற்கு 
அரசு முறை பயணமாக வந்தார்‌. இந்திய பாராளுமன்றத்தில்‌ 
உரையாற்றியபோது கூறினார்‌. சுதந்திரத்திற்குப்‌ பின்‌ இந்தியா 
வின்‌ வளர்ச்சியைக்‌ கண்டு வியந்து போனேன்‌” என்று. 1959ம்‌ 
ஆண்டு அவர்‌ பிரதமராக இருந்தபோதே புத்தமத (பிக்கு) 
சன்னியாசியால்‌ சுட்டுக்‌ கொல்லப்பட்டார்‌. இவர்‌ விதைத்து 
வளர்த்த விஷ செடி வளர்ந்து, மரமாகி அவரையும்‌ கொன்று 
தமிழ்‌ ஈழக்‌ கோரிக்கைக்கு வழிவகுத்தது. 


அமரரானார்‌ திரு, கே. ராஜலிங்கம்‌ 


மக்கள்‌ நலனே தன்‌ நலம்‌ என தனது இருபதாவது வயது 
முதல்‌ உழைத்த உத்தமர்‌, தனக்கென வாழாது பிறர்க்கென 
வாழ்ந்தவர்‌, தனக்கென குடும்பத்தைக்‌ கூட அமைத்துக்‌ 
கொள்ளாதவர்‌. எளிய சைவ உணவே உண்டு வாழ்ந்தவர்‌. தூய, 
எளிய சாதாரண கதராடை உடுத்தி மகிழ்ந்தார்‌. அவரை தனியே 
பார்ப்பது அரிது. எப்போதும்‌ தொழிற்சங்க சகாக்களோடு 
தான்‌ பார்க்க முடியும்‌. மலையக காந்தி என்றும்‌, மனிதருள்‌ 
மாணிக்கம்‌ என்றும்‌, “தீனர்களின்‌ தொண்டர்‌” என்றும்‌ புகழப்‌ 
பட்டார்‌. இந்தப்‌ புகழ்ச்சிகட்கெல்லாம்‌ அப்பாற்பட்டவர்‌ 
அவர்‌. பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட போதும்‌ பாதகமான 
அந்நிய செலவாணி கட்டணத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில்‌ 
அவர்‌ ஆற்றிய உரைகள்‌ பிரசித்தமானவை. அப்போது அவர்‌ 
பாராளுமன்ற உறுப்பினராகவும்‌, இலங்கை இந்திய காங்‌ 
இரஸ்‌ தலைவராகவும்‌ பொறுப்புகளை வகித்தார்‌. தோட்டத்‌ 
தொழிலாளர்கட்கு எதிரான சட்டங்களுக்கெல்லாம்‌ சிகரம்‌ 
வைத்தாற்போல்‌ “பிரஜா உரிமை” மறுப்புச்‌ சட்டம்‌, இதை 
மறுக்கும்‌ பெரும்‌ பொறுப்பு அவருக்கு இருந்தது. அவர்‌ 
எடுத்துரைத்த வாதங்கள்‌ பிரசித்தி பெற்றவை. காலங்‌ கடந் 
தமையால்‌ அவைகள்‌ கிடைக்கவில்லை என்பது மிகவும்‌ 
வருத்தமளிக்கக்‌ கூடியது. 1950ல்‌ சர்வதேச தொழிலாளர்‌ 
சம்மேளனத்தில்‌ (ஐ.எல்‌.ஓ) அவர்‌ ஆற்றிய உரையும்‌, இந்திய 


த. 


86 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 
rrr 
காங்கிரசின்‌ 10-வது மாநாட்டில்‌ அவர்‌ ஆற்றிய தலைமை 
யுரையும்‌, அவரது ஆங்கிலம்‌ மற்றும்‌ தமிழ்‌ புலமையை 
உலகுக்கு உணர்த்தியது. தான்‌ சொல்ல வேண்டிய விசயங்‌ 
களை கேட்போர்‌ தெளிவாக புரிந்து கொள்ளும்‌ அளவுக்கு 
இருந்தது. அதை சுருக்கி தமிழாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 
10-வது மாநாட்டின்‌ தலைமை பேருரை அப்படியே இங்கு 
கொடுக்கப்பட்டுள்ளது. 


கல்கி ஆசிரியர்‌ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்‌ எழுதினார்‌. 
1950-ல்‌ திரு, கே. ராஜலிங்கம்‌ அவர்களுக்கு நாற்பது வயது; 
ஆனால்‌ முப்பது வயது இளைஞர்போல்‌ செயல்படுகின்றார்‌ 
என்று. ஆனால்‌ 1956-ல்‌ முகத்தில்‌ இயற்கையின்‌ மாற்றங்கள்‌ 
தென்பட்டதை அப்போதைய புகைப்படங்கள்‌ சுட்டிக்காட்‌ 
டுவதைப்‌ பார்க்கலாம்‌. அப்போது இருநீத சூழ்நிலையில்‌ 
தனிமையும்‌, மன அமைதியும்‌ தேவைப்பட்டது. ஆகவே தன்‌ 
நெருங்கிய நண்பர்‌ நாதனிடம்‌ தனக்கு கொஞ்சம்‌ நிலமும்‌, 
அதில்‌ சிறு வீடும்‌ பார்க்கும்படி கூறியிருந்தார்‌. அவரும்‌ 
ஒரு இடத்தைப்‌ பார்த்து பேசிவிட்டு, இரண்டு ஏக்கரில்‌ ஒரு 
இடமும்‌ வீடும்‌ இருப்பதை சொல்லி, முடித்துவிடலாமா 
எனக்‌ கேட்டார்‌. அதற்கு இவர்‌ அவ்வளவு பணம்‌ தன்னிடம்‌ 
இல்லையென்று குறைந்த விலையில்‌ பார்க்கும்படி சொன்‌ 
னார்‌. நண்பரும்‌ பார்ப்பதாகக்‌ கூறிச்‌ சென்றார்‌. உலகத்தில்‌ 
அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை, எஞ்சிய வாழ்வை அமைதி 
யாக கழிக்க வேண்டும்‌ என்பதே. அந்த ஒரு ஆசையும்‌ நிறை 
வேறவில்லை. 

பிப்ரவரி 11 ஆம்‌ நாள்‌ 1963ம்‌ வருடம்‌, தென்னை மரத்‌ 
தொழிலாளர்களின்‌ கூட்டத்தில்‌ கலந்து கொள்வதற்காக காரில்‌ 
புறப்பட்டு சென்றார்‌. குடும்ப கார்‌ ஓட்டுனர்‌ திரு. கந்தையா 
அவர்கள்‌ காரை ஓட்டிச்‌ சென்றார்‌. பாதி வழி செல்லும்போது 
தனக்கு நெஞ்சு வலிப்பதாகக்‌ கூறிவிட்டு மேலே செல்லும்‌ 
படி கூறியுள்ளார்‌. ஆனால்‌, திரு. கந்தையா சிறு வயது முதல்‌ 
அவர்‌ பார்த்து வளர்ந்த பையன்‌. நிலையை நன்கு உணர்ந்து 
காரை வீட்டிற்கு திருப்பிவிட்டார்‌. வீட்டிற்கு வந்து, தந்த 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 87 


மடியில்‌ தலை வைத்து படுத்தவர்‌, விழிக்கவில்லை. இந்திய 
வம்சாவளித்‌ தமிழ்‌ தோட்டத்‌ தொழிலாளர்களுக்கெல்லாம்‌ 
நம்பிக்கை நட்சத்திரமாய்‌ விளங்கிய திரு. கே. ராஜலிங்கம்‌ 
அமரரானார்‌. 


இந்த துயரச்‌ செய்தி, வானொலி மூலமும்‌, மாலைப்‌ 
பத்திரிகைகள்‌ மூலமும்‌ இலங்கை முழுதும்‌ பரவியது. மலை 
யக மக்கட்கு பேரிடியாக விழுந்த இச்‌ செய்தி, அவர்களின்‌ 
பிரஜா உரிமை இழந்தபோது கூட இருந்திருக்காது எனலாம்‌. 
அவரின்‌ இறுதிச்‌ சடங்கில்‌ கலந்து கொள்ள ஏதுவாக மலை 
யகப்‌ பகுதி முழுதும்‌ இரண்டு நாட்கள்‌ பொது விடுமுறை 
அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள்‌ சங்குவாரித்‌ 
தோட்டத்தில்‌ குவிந்து, தங்கள்‌ தலைவருக்கு கண்ணீர்‌ அஞ்சலி 
செலுத்தினர்‌. அங்கு தமிழ்‌ சிங்களர்‌ என்ற வேற்றுமை 
இல்லை. அரசு அதிகாரிகளும்‌ சகல அரசியல்‌ கட்சி பிரமுகர்‌ 
களும்‌ அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தனர்‌. 

ஒரு முக்கிய விசயத்தை இங்கு கவனிக்க வேண்டும்‌. 
இறுதி ஊர்வலத்தில்‌ சென்றவர்களுள்‌ இவரை விட வயதில்‌ 
மூத்தவர்கள்‌ இந்த இழப்பைத்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியாதவர்‌ 
களாக அழுது புலம்பியதை யாவரும்‌ கண்டு வியந்தனர்‌. 
உதாரணத்திற்காக, பெரியவர்‌ திரு. சுப்பையா கங்காணி 
என்பவர்‌, தலையிலும்‌ நெஞ்சிலும்‌ அடித்துக்‌ கொண்டு, “இனி 
என்ன இருக்கின்றது. எல்லாம்‌ போய்விட்டது, போய்விட்‌ 
டது'' எனப்‌ புலம்பியதைக்‌ கண்டு, இவருக்கு ஆறுதல்‌ கூற 
முடியாதவர்களாக இருந்தனர்‌. ஐயா எ.ஜே. ஜோன்‌ அவர்‌ 
களும்‌, திரு. பழனிச்சாமி அவர்களும்‌ (இரு. 8.5. சோமசுந்‌ 
தரத்தின்‌ தாய்மாமா) பலராலும்‌ ஆசுவாசப்படுத்த முடிய 
வில்லை. இப்படி யாருக்கு யார்‌ ஆறுதல்‌ கூறுவது. மூத்தோர்‌, 
இளையோர்‌ என்ற பாகுபாடின்றி யாவரும்‌ கண்ணீர்‌ மல்க 
கதற ராஜலிங்கம்‌ இறுதிப்‌ பயணம்‌ தொடர்ந்தது. சங்குவாரித்‌ 
தோட்டத்தில்‌ இவர்கள்‌ குடும்ப மயான இடத்தில்‌ கூடி இருந்‌ 
தோரின்‌ நெஞ்சம்‌ கணக்க நல்லடக்கம்‌ செய்யப்பட்டார்‌. 


88 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


அரசியல்‌ பிரமுகர்களின்‌ 
அணுதாபச்‌ செய்தி: 


மனிதருள்‌ மாணிக்கம்‌, மலையக காந்தி, தீனர்களின்‌ 
தொண்டர்‌ என புகழப்பெற்ற திரு. கே. இராஜலிங்கத்தின்‌ 
நல்லடக்கம்‌ முடிந்த பின்‌, அரசியல்‌ பிரமுகர்கள்‌, சமூகத்‌ 
தொண்டர்களின்‌ புகழாரம்‌. 

1) திரு. செளமீய மூர்த்தி தொண்டமான்‌ அவர்கள்‌ தன்‌ 
நண்பரைப்‌ பற்றி: 

“மலையகத்‌ தொழிலாளர்களை தட்டியெழுப்பிய முதல்‌ 
மனிதர்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌. அவரது கருத்துக்கள்‌, 
எப்பொழுதும்‌ எல்லோராலும்‌ மதிக்கத்தக்கது”' என்று தன்‌ 
உள்ளத்திலிருந்து கூறினார்‌. 

எத்தனை ஆண்டுகள்‌ கழிந்தாலும்‌ இக்கருத்தை மாற்ற 
முடியாது. 

2) ஜனநாயக தோட்டக்‌ காங்கிரஸ்‌ தலைவர்‌ திரு. ஜனாப்‌ 


அஜிஸ்‌ அவர்கள்‌ ““திரு. கே. ராஜலிங்கத்தின்‌ மரணம்‌ எனக்கு 
மேலும்‌ ஒரு பேரிடியாகும்‌'' எனக்‌ கூறினார்‌. 


3) இந்திய தூதர்‌ தெரிவித்த அனுதாப செய்தி: 
“இந்த தன்னலமற்ற மனிதரின்‌ மரணம்‌ சமூக சேவைக்கு 
ஈடுகட்ட முடியாத இழப்பாகும்‌.” 


4) பாராளுமன்ற சபாநாயகர்‌ திரு. பெல்பொல அவர்கள்‌ 


“சமூக சேவைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த 
மாமனிதரின்‌ மரணம்‌” என்றார்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௭ 89 


5) முன்னாள்‌ இலங்கையின்‌ இந்திய தூதராகவும்‌, பின்‌ 
இந்திய ஜனாதிபதியாகவும்‌ இருந்த திரு. வி.வி. கிரி அவர்கள்‌, 
திரு. கே. ராஜலிங்கத்தின்‌ சகோதரி கே. தவமணிக்கு எழுதிய 
இரங்கல்‌ செய்தியில்‌, 

“தங்களின்‌ சகோதரர்‌ திரு. கே. இராஜலிங்கத்தை நான்‌ 
நன்கு அறிவேன்‌. தொழிலாளர்‌ சமூகம்‌ அவரை என்றும்‌ 
மறவாது”: என்றார்‌. 


சாஸ்த்திரி-சிரிமா ஒப்பந்தம்‌ 
திரு. கே. இராஜலிங்கத்திற்கு 
வெற்றியா, தோல்வியா? 


இலங்கைத்‌ தீவு இந்தியப்‌ பெருங்கடலின்‌ “முத்து” 
என்று பெருமையாக கூறிக்கொள்ளும்‌ அளவிற்கு சிறப்பு 
வாய்ந்தது. அதில்‌ சீரழிந்த தமிழ்‌ தோட்டத்‌ தொழிலாளர்‌ 
பற்றிய நிலையையும்‌ அவர்கள்‌ வாழ்வு சீரடைய பாடுபட்ட 
தலைவர்கள்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌, தொண்டைமான்‌, 
எஸ்‌.எஸ்‌. சோமசுந்தரம்‌, வெள்ளையன்‌ ஆகியோர்களை நாம்‌ 
நினைவு கூறுவது சாலச்சிறந்தது. இவர்களின்‌ பணி சில 
நேரங்களில்‌ வெற்றிபெறாது போய்விட்டது. காரணம்‌, தமிழ்‌ 
சமுதாயத்திடம்‌ ஒற்றுமையில்லாதது தான்‌. இலங்கையில்‌ 
மூன்று வித தமிழர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஈழத்‌ தமிழர்கள்‌, 
இவர்கள்‌ வடக்கு கிழக்கு பகுதியில்‌ வாழும்‌, யாழ்ப்பாணத்‌ 
தமிழர்கள்‌. இவர்கள்‌ நன்கு படித்தவர்கள்‌. அரசு நிர்வாகத்தில்‌, 
முக்கிய பங்கு வகித்து பல உயர்ந்த பதவிகளிலும்‌ இருந்து 
அரசை இயக்கிக்‌ கொண்டி ருந்தவர்கள்‌, செல்வாக்கு மிக்கவர்‌ 
கள்‌; தமிழ்‌ மொழி மீதும்‌, சைவ சமயத்திலும்‌ மிகுந்த பற்று 
உள்ளவர்கள்‌. 18, 19ம்‌ நூற்றாண்டுகளில்‌ மேலைநாட்டவர்‌ 
இலங்கையில்‌ தேயிலை, இரப்பர்‌ காப்பித்‌ தோட்டங்கள்‌ 
ஏற்படுத்த வசதியாக மலைகளிலுள்ள காடு மேடுகளை வெட்டி 
சீர்ப்படுத்த தென்‌ தமிழகத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 91 


கடின உழைப்பாளர்கள்‌ இந்தியத்‌ தமிழர்கள்‌. மத்திய மாகா 
ணத்தில்‌ மலையகத்தில்‌ வசிப்பவர்கள்‌ இந்திய வம்சாவளித்‌ 
தமிழர்கள்‌. மற்றும்‌ கொழும்புத்‌ தமிழர்கள்‌. இவர்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌, இந்தியாவிலிருந்து சென்றவர்கள்‌. தலைநகர்‌ கொழும்‌ 
பில்‌ கம்பெனிகளில்‌ உத்தியோகம்‌ பார்ப்பவர்கள்‌. சிறிய 
தொகையினர்‌. தங்கள்‌ பூர்வீகத்தை மறந்து சிங்களருடன்‌ 
இணக்கமாக வாழ்பவர்கள்‌. இந்த மூன்று வகையினரும்‌ 
இலங்கையில்‌ வாழும்‌ தமிழர்களே. அடுத்து சோனகர்கள்‌ 
என்ற தமிழ்‌ சிங்களம்‌ பேசும்‌ ஜாவா, சுமத்திரா பகுதியிலிருந்து 
வந்து குடியேறிய இஸ்லாமியர்‌. 


இவர்களுள்‌, இங்கு இருக்கும்‌ இந்திய வம்சாவளித்‌ 
தமிழர்கள்‌ பற்றியும்‌ அவர்களின்‌ அவலநிலை பற்றியும்‌ அதைக்‌ 
களைய அவர்களுக்குள்ளே தோன்றிய தலைவர்களுடன்‌ மிக 
முக்கியமானவரான திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ பற்றி 
யும்‌, அவர்‌ பற்றிய பல குறிப்புகளையும்‌ இங்கே பார்த்தோம்‌. 
அண்மைக்‌ காலத்தில்‌ திரு. செளமிய மூர்த்தி தொண்டைமான்‌ 
அவர்கள்‌ இந்திய வம்சாவளித்‌ தமிழர்களின்‌ ஏக தலைவராகத்‌ 
திகழ்ந்தார்‌. அரசுடன்‌ இணைந்து தொழிலாளர்கட்கு பல 
விதத்திலும்‌ தொண்டு புரிந்தார்‌. இருப்பினும்‌ ஒரு கேள்வி 
எழத்தான்‌ செய்கிறது. இலங்கை சுதந்திரம்‌ அடைந்த பின்னர்‌, 
இந்திய வம்சாவளித்‌ தமிழர்கட்கு ஏற்பட்ட குடியுரிமை 
பறிப்புச்‌ சட்டத்தால்‌ அவர்களின்‌ முதுகெலும்பு முறிக்கப்பட்‌ 
டது. குடியுரிமை பெற்ற ஒரு சில ஆயிரம்‌ பேரைத்‌ தவிர, 
எட்டு இலட்சம்‌ பேரும்‌ நாடற்றவர்களாகி விட்டனர்‌. இந்தக்‌ 
கொடுமையை எதிர்த்து நடந்த போராட்டங்கள்‌ மற்ற தமிழ்‌ 
இனங்களின்‌ ஆதரவு இல்லாத நிலையில்‌ வெற்றி காண முடிய 
வில்லை. இதுவே இலங்கையில்‌ தமிழர்களின்‌ பிரச்சனையாக * 
இருந்தது. இது திரு. டி.எஸ்‌. சேனநாயகா தலைமையிலான 
யு.என்‌.பி. ஆட்சியில்‌ அங்கம்‌ வகித்திருந்த இலங்கைத்‌ தமிழர்‌ 
களின்‌ அமோக ஆதரவுடன்‌, சர்‌ கந்தையா வைத்தியநாதன்‌ 
சட்ட அமைச்சராக இருந்தபோது அந்த சட்டத்தை வெற்றி 
கரமாக நிறைவேற்றினார்கள்‌. இதன்‌ மூலம்‌ இந்திய வம்சா 
வளியினரை நாடற்றவர்களாக்கி இந்தியாவிற்கு அவர்களாகவே 


92 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


போய்விடுவார்கள்‌ என்று தப்புக்‌ கணக்கு போட்டார்கள்‌. 
ஆனால்‌ வங்காள விரிகுடாவில்‌ விழுந்து மடிவோமே தவிர 
இந்தியா திரும்ப மாட்டோம்‌. எங்களுக்கும்‌ இந்தியாவிற்கும்‌ 
இருந்த உறவு பல தலைமுறைகளுக்கு முன்பே அறுந்துவிட்‌ 
டது. இலங்கை எங்கள்‌ தாயகம்‌ என போராட்டத்தில்‌ ஈடுபட்‌ 
டனர்‌. இந்தியாவும்‌ அதை ஆமோதித்தது. பண்டித ஜவஹர்‌ 
லால்‌ நேரு அவர்களும்‌ இந்த நிலையை ஆதரித்தார்‌. ஆனால்‌ 
இலங்கைத்‌ தமிழர்கள்‌ இந்திய வம்சாவளித்‌ தமிழர்களின்‌ 
இந்நிலையை ஆதரிக்கவில்லை. அன்று அவர்கள்‌ இலங்கை 
அரசியலில்‌ பெரும்‌ சக்தியாகவே இருந்தும்‌ ஆதரவளிக்காத 
தால்‌, சகோதரத்‌ தமிழர்கள்‌ மேலும்‌ தொப்புள்‌ கொடி உறவு 
கொண்ட இந்திய தமிழர்களின்‌ முயற்சி பலனற்றுப்‌ போயிற்று. 


சுதந்திரமடைந்து இலங்கையில்‌ முதல்‌ ஆட்சி எஸ்‌.டி. 
சேனநாயக்க தலைமையில்‌ அமைந்து, முதல்‌ கட்டமாக எட்டு 
இலட்சம்‌ இந்தியத்‌ தமிழர்களின்‌ வாக்குரிமையை வெற்றிகர 
மாக பறித்து அவர்களை நாடற்றவர்களாக்கினர்‌. 


அடுத்து வந்த திரு. பண்டார நாயக்காவின்‌ சுதந்திரா 
கட்சியின்‌ ஆட்சியில்‌, அடுத்த அடி தமிழ்‌ மொழிக்குக்‌ கொடுத்‌ 
தனர்‌. 'சிங்ளம்‌ மட்டுமே இலங்கையின்‌ ஆட்சிமொழி”: என்ற 
கொள்கையால்‌, இலங்கைத்‌ தமிழர்களுக்கு, அவர்கள்‌ 
இதுகாறும்‌ அனுபவித்து வந்த மொழியுரிமை பறிக்கப்பட்‌ 
டது. அடி மடியிலேயே கை வைத்ததை அறிந்த தமிழ்‌ தலைவர்‌ 
தநீதை செல்வா அவர்கள்‌ 'இன்று இந்திய தமிழர்கட்கு, நாளை 
இலங்கைத்‌ தமிழர்கட்கு'” என்று தீர்க்கத்தரிசனமாக கூறியது 
உண்மையாயிற்று. 


சிங்களம்‌ மட்டும்‌ இலங்கையின்‌ ஆட்சி மொழி, 
தமிழருக்கு சம அந்தஸ்து கிடையாது என்ற சட்டம்‌, தமிழர்‌ 
களின்‌ ஆட்சேபனையையும்‌ மீறி நிறைவேறியது. பிரதம 
மந்திரி தேர்தல்‌ சமயத்தில்‌ சிங்களருக்கு கொடுத்த வாக்‌ 
குறுதியை நிறைவேற்றினார்‌. இலங்கை தமிழர்கட்கு ஏற்பட்ட 
மிக பெரிய தோல்வி இது. சிங்களருக்கு வெற்றி கிடைத்ததும்‌, 
தமிழர்கள்‌ தாக்கப்பட்டனர்‌. பள்ளி, பணிபுரியும்‌ இடங்கள்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 93 


முதலியவற்றில்‌ கூட சிங்களர்‌, தமிழர்‌ வேற்றுமை விரி 
வடைந்தது. இதுவரை இலங்கையில்‌ தமிழர்கள்‌ பிரச்சனை 
என்பது, அது ''இந்திய வம்சாவளித்‌ தமிழர்கள்‌?” பிரச்சனை 
யாக இருந்து வந்தது. தமிழுக்கு சிங்களத்தோடு சம அந்தஸ்து 
இடையாது என்ற நிலையில்‌ இப்போது ''இலங்கைத்‌ தமிழர்‌ 
பிரச்சனை:'யாக மாறிவிட்டது. சிங்கள அரசு எதுவானாலும்‌, 
தமிழர்களைப்‌ பிரித்து, அதாவது இந்தியத்‌ தமிழர்‌, இலங்கைத்‌ 
தமிழர்‌ என தங்களின்‌ இன வெறியை தீர்த்துக்‌ கொண்டார்கள்‌. 
ஏமாந்தது இலங்கைத்‌ தமிழர்களே! திரு. செல்வநாயகம்‌ 
அவர்கள்‌ சமஸ்டி ஆட்சியைக்‌ கோரினார்‌. இளைஞர்கள்‌ 
வீறுகொண்டு எழுந்தனர்‌. தனி ''தமிழ்‌ ஈழம்‌?” என்ற விடுதலை 
வேட்கை கிளம்பியது. இதையடைய பல விடுதலை இயக்கங்‌ 
கள்‌ தோன்றி போராட ஆரம்பித்தன. ஆயுதம்‌ தாங்கி போராடத்‌ 
தொடங்கினர்‌ தமிழ்ப்‌ போராளிகள்‌. இந்தக்‌ காலகட்டத்தில்‌, 
பிரதமர்‌ திரு. எஸ்‌.டபிள்யு.ஆர்‌.டி. பண்டார நாயக்கா புத்தமத 
பிக்குவால்‌ துப்பாக்கியால்‌ சுட்டுக்‌ கொல்லப்பட்டார்‌. 
அடுத்து வந்த தானநாயகா புதுக்‌ கட்சி ஒன்றை ஆரம்‌ 
பித்து ஆறு மாதங்களுக்குள்‌ பொதுத்‌ தேர்தல்‌ நடத்தி படு 
தோல்வியடைந்தார்‌. திரு. பண்டார நாயக்காவின்‌ சுதந்திரா 
கட்சி மீண்டும்‌ தேர்தலில்‌ வெற்றிபெற்று இருமதி சிரிமா 
பண்டார நாயக்கா அவர்கள்‌ இலங்கை பிரதமரானார்‌. உலகில்‌ 
முதல்‌ பெண்‌ பிரதமராக புகழப்பட்டார்‌. புத்த மத குருக்கள்‌ 
இடையே நல்ல செல்வாக்கையும்‌ பெற்றார்‌. ஆனால்‌ அவரின்‌ 
உள்நாட்டு வெளிநாட்டுக்‌ கொள்கை, இலங்கை பொருளாதாரக்‌ 
கொள்கை இறக்குமதி ஏற்றுமதி கொள்கைகளில்‌ அவரது 
மாற்றுக்‌ கருத்து இலங்கை பொருளாதாரத்தை மிகவும்‌ பின்‌ 
னடையச்‌ செய்தது. இதனால்‌ பொதுமக்கள்‌ அன்றாட உணவுப்‌ 
பொருட்களுக்கு கூட தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதில்‌ இந்திய 
வம்சாவளித்‌ தமிழர்களின்‌ நிலை மிக மிக மோசமாகியது. 
பெரும்‌ தொழில்கள்‌ தேச உடைமையாக்கப்பட்டது. 
மாற்று ஏற்பாடு இன்றி மிகவும்‌ பாதிக்கப்பட்டது. இறக்குமதி 
இல்லை. இலங்கையில்‌ உற்பத்தியும்‌ இல்லை. இறக்குமதியும்‌ 


94 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 
பபப பை ப அ அ அப 
இல்லை. கட்டுப்பாடுகள்‌ அதிகமாயிற்றே ஒழிய மக்களுக்கு 
அன்றாட தேவைக்குக்‌ கூட பொருட்கள்‌ கிடைக்காது திண்‌ 
டாடினர்‌. அன்னிய முதலீடுகள்‌ தேசியமயமாக்கப்பட்டதால்‌ 
தொழில்வளம்‌ பாதிக்கப்பட்டது. மக்கள்‌ வேலையை இழநீ 
தனர்‌. ஏற்கனவே தேயிலைத்‌ தோட்டத்தில்‌ வேலை செய்த 
தமிழ்த்‌ தொழிலாளர்கள்‌ குடியுரிமை இழந்ததால்‌ பாதிக்கப்‌ 
பட்டிருந்தனர்‌. திருமதி பண்டார நாயக்காவின்‌ தேசியமயக்‌ 
கொள்கையால்‌ தேயிலை, இரப்பர்‌ தோட்டங்களும்‌ தேசிய 
மயமாக்கப்பட்டு, கூட்டுறவு முறை விவசாயமென்று சிங்கள 
ருக்கு தேயிலைத்‌ தோட்டங்கள்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்பட்டு, 
கூட்டுறவு முறையில்‌ விவசாயம்‌ செய்ய ஆரம்பித்தனர்‌. 
ஆங்கிலேய கம்பெனிக்கு சொந்தமான தேயிலை, இரப்பர்‌ 
தோட்டங்கள்‌ அதில்‌ வேலை பார்த்த தமிழ்‌ தொழிலாளர்கள்‌ 
எல்லோரும்‌ தொழில்‌ இழந்து, தங்கள்‌ பிள்ளைக்‌ குட்டி 
களுடன்‌ நடுவீதிக்கு வந்தனர்‌. ஒரு வேளை உணவுக்குக்‌ கூட 
வழியிழந்து வீதிகளில்‌ வீழ்ந்து மடிந்த காட்சிகள்‌ ஏராளம்‌. 
இலங்கை வாழ்‌ இந்தியத்‌ தமிழர்கள்‌ இப்போதுதான்‌ உண்மை 
யில்‌ நாடற்றவர்களாக, நாதியற்றவர்களாக குடியிருக்க 
வீடற்று வீதியிலேயே வீழ்ந்து மடிந்தனர்‌. எட்டு இலட்சம்‌ 
இந்திய தொழிலாளர்களை தட்டியெழுப்பிய தலைவர்‌ இரு. 
கே. இராஜலிங்கம்‌ 11-02-1963ல்‌ திடீரென மறைந்தார்‌. அவரது 
மறைவு தோட்டத்‌ தொழிலாளர்களின்‌ நம்பிக்கையை பெரிதும்‌ 
பாதித்தது. 

இந்த காலகட்டத்தில்‌, இந்திய பிரதமர்‌ பண்டித ஜவ 
ஹர்லால்‌ நேரு அவர்கள்‌ 1964ல்‌ இடீரென மரணமடைந்தார்‌. 
இந்தியத்‌ தொழிலாளர்களின்‌ நம்பிக்கை நட்சத்திரம்‌ மறைந்து 
விட்டது. ஒருபுறம்‌ தொழிலாளர்களின்‌ நாயகன்‌ திரு. கே. இராஜ 
லிங்கம்‌ மறைந்ததும்‌ அடுத்து இலங்கைத்‌ தொழிலாளர்களின்‌ 
பாதுகாவலன்‌ பண்டித ஜவஹர்லால்‌ நேரு மறைவு இடிமேல்‌ 
இடியாகத்‌ தாக்கியது. தேயிலை இரப்பர்‌ தோட்டங்களில்‌ 
வேலை செய்து வந்த தொழிலாளர்கள்‌ அங்கிருந்து வெளி 
யேற்றப்பட்டு வீதிகளில்‌ பிச்சை எடுத்து மடியும்‌ அளவிற்கு 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 95 


தள்ளப்பட்டனர்‌. எங்கு செல்வது, எப்படிப்‌ பிழைப்பது, 
ஒண்டுவதற்குக்‌ கூட இடமில்லாது குழந்தை குட்டிகளோடு 
வீதியிலே விழுந்து மடிந்தனர்‌. இதைவிட தங்கள்‌ மூதாதை 
யினர்‌ நாடாகிய இந்தியாவிற்கே திரும்புவது மேல்‌, உயி 
ராவது பிழைக்கலாம்‌ என்ற முடிவுக்கு வர அவர்கள்‌ மனம்‌ 
தூண்டியது. 

இந்த நிலையில்‌ இந்தியாவில்‌ அரசியல்‌ மாற்றங்கள்‌ 
ஏற்பட்டது. பெருந்தலைவர்‌ திரு. காமராஜ்‌ அவர்கள்‌ காங்‌ 
கிரஸ்‌ பேரியக்கத்திற்கு தலைவராக இருந்தார்‌. பண்டித ஐவ 
ஹர்லால்‌ நேரு அவர்களின்‌ அகால மரணத்திற்குப்‌ பின்பு 
இந்தியாவில்‌ பிரதமராக இருக்க தகுதியானவர்‌ யார்‌ என்ற 
பெரும்‌ கேள்விக்குறி எழுந்தது. பொருத்தமானவர்‌ பெருந்‌ 
தலைவர்‌ திரு. காமராஜ்‌ தான்‌ என உலகத்‌ தலைவர்கள்‌ கருதி 
னர்‌. ஆனால்‌ பெருந்தலைவர்‌ அதை விரும்பவில்லை. மூத்த 
தலைவர்களுள்‌ பிரதமராவதற்கு பொருத்தமானவர்‌ திரு. 
லால்பகதூர்‌ சாஸ்த்திரிதான்‌ என தனது சாதுரியத்தால்‌ காங்‌ 
கிரஸ்‌ தலைவர்களை ஒப்புக்கொள்ள வைத்து, அவரை ஏகமன 
தாக தேர்ந்தெடுத்தார்‌. உலகம்‌ வியந்தது. 


திரு. லால்பகதூர்‌ சாஸ்த்திரி அவர்கள்‌, மிகப்பெரும்‌ 
சுதந்திரப்‌ போராட்ட வீரர்‌, தன்னலமில்லாத தலைவர்‌. அவரை 
பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுத்து அவ்வளவு சாதுரியமாகச்‌ 
செயல்பட்ட பெருந்தலைவர்‌ அவர்களை பெரிதும்‌ புகழ்ந்‌ 
தது மட்டுமல்ல; 'கிங்‌ மேக்கர்‌” என்றும்‌ உலகம்‌ புகழ்ந்தது. 
சாஸ்த்திரி அவர்கள்‌ எந்தப்‌ பிரச்சனையானாலும்‌ உடனடியாக 
தீர்வு காண வேண்டுமென நினைப்பவர்‌. எதையும்‌ தள்ளிப்‌ 
போட விரும்பாதவர்‌. இலங்கை வாழ்‌ இந்தியத்‌ தமிழர்களின்‌ 
நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு காணும்‌ எண்ணத்திலிருந்தார்‌. ” 
இலங்கைப்‌ பிரதமர்‌ திருமதி சிரிமா பண்டாரநாயகா அவர்கள்‌ 
சாதுரியமாக காய்களை நகர்த்தினார்‌. தொழிலாளர்களின்‌ நலம்‌ 
காண வேண்டிய தலைவர்கள்‌ தங்கள்‌ நலம்‌ பேணினர்‌. திருமதி 
சிரிமா அரசில்‌ அங்கம்‌ வகிப்பதில்‌ கவனம்‌ செலுத்தினர்‌. 
அரசுக்கு அவர்கள்‌ அனுகூலமாக இருந்து காரியம்‌ சாதிக்கலாம்‌ 
என எண்ணினர்‌. 


_ - _  .._.ள“ 


96 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


திருமதி சிரிமா அவர்கள்‌ பிரதமராகப்‌ பதவியேற்றதும்‌ 
எடுத்த நடவடிக்கைகளால்‌ நாட்டில்‌ மக்கட்கு துன்பம்‌ துயரம்‌ 
தான்‌ மிஞ்சியது. மலையகத்‌ தொழிலாளர்கள்‌ வாழ்வின்‌ 
முடிவுக்கே கொண்டு செல்லப்பட்டனர்‌. வீதியில்‌ வீசப்பட்ட 
அவர்கள்‌ இந்தியா திரும்புவதே மேல்‌ என்ற நிலைக்குத்‌ 
தள்ளப்பட்டனர்‌. இதுதான்‌ சரியான தருணம்‌ என எண்ணி, 
இநீதியாவில்‌ சாஸ்த்திரி அவர்கள்‌ தலைமையில்‌ புதிய அரசு 
அமைந்துள்ளதை சாதகமாக்கிக்‌ கொண்டு காரியத்தை சாதிக்க 
முற்பட்டது இலங்கை அரசு. பாதிக்கப்பட்டவர்களைக்‌ கண்டு 
கொள்ளாமல்‌ அவர்களின்‌ கருத்துக்களை கேட்காமல்‌, இந்திய 
அரசும்‌ இலங்கை அரசும்‌ தமிழ்த்‌ தொழிலாளர்களை பங்கு 
போட்டுக்‌ கொண்டனர்‌ என்றால்‌ அது மிகையாகாது. 4,50,000 
தொழிலாளர்களை இந்தியா ஏற்றுக்‌ கொள்வதாகவும்‌, எட்டு 
இலட்சம்‌ பேரில்‌ மீதமுள்ள 3,50,000 பேரை இலங்கை அரசு 
ஏற்றுக்கொண்டு பிரஜா உரிமை வழங்கவும்‌ ஒப்பந்தம்‌ செய்‌ 
யப்பட்டு டெல்லியில்‌ திரு. லால்பகதூர்‌ சாஸ்த்திரி அவர்‌ 
கட்கும்‌, திருமதி சிரிமா பண்டார நாயக்காவிற்கும்‌ இடையே 
ஒப்பந்தம்‌ நிறைவேறியது. பாதிக்கப்பட்ட மக்களையோ 
அவர்கள்‌ சார்ந்த தொழிலாளர்‌ காங்கிரசையோ கலந்துகொள்ள 
வில்லை. அவர்களுக்கும்‌ இலங்கை அரசோடு ஒத்துப்போக 
வேண்டிய சூழ்நிலை. வீதியில்‌ விழுந்து சாவதை விட இந்தியா 
செல்வதை அவர்கள்‌ பெரிதும்‌ விரும்பினர்‌. இரு. இராஜ 
லிங்கம்‌ மறைந்துவிட்டார்‌. போராட்டக்‌ குணம்‌ கொண்டவர்‌ 
கள்‌ குறைந்துவிட்டனர்‌. வடக்கே உள்ள தமிழர்கள்‌ தங்கள்‌ 
திசையை மாற்றிக்கொண்டனர்‌. அவர்கள்‌ விழித்து எழும்பி 
யாவரும்‌ தமிழர்களே, இலங்கைத்‌ தமிழர்‌ இந்திய வம்சாவளித்‌ 
தமிழர்‌ வேறல்ல - தொப்புள்‌ கொடி உறவுள்ளவர்களே என்ற 
தத்துவத்தை மிக காலங்‌ கடந்து உணர்ந்தனர்‌. 


சாஸ்த்திரி-சிரிமா ஒப்பந்தப்படி ஒப்புக்கொண்ட நாலரை 
இலட்சம்‌ பேரை தொழிலாளர்களின்‌ விருப்பத்தின்படி, 
பதினைந்து ஆண்டுகட்குள்‌ இந்தியாவுக்கு அனுப்ப வேண்‌ 
டியது. மீதமுள்ளோருக்கு இலங்கை பிரஜா உரிமை வழங்க 
வேண்‌ டியது. காலக்கெடு பதினைந்து ஆண்டுகளுக்குள்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 97 


இலங்கையால்‌, இந்தியா செல்வோரை இனம்‌ கண்டு அனுப்ப 
முடியவில்லை. சுமார்‌ லட்சத்திற்கும்‌ மேற்பட்டோர்‌ இலங்‌ 
கையில்‌ தங்கிவிட்டனர்‌. இந்தியா, இலங்கையின்‌ ஒப்பந்தக்‌ 
காலம்‌ முடிந்துவிட்டது. ஆகவே இந்தியக்‌ குடியுரிமையும்‌, 
இலங்கை குடியுரிமையும்‌ இல்லாது “நரடற்றவர்களாயினர்‌””. 
பலகாலம்‌ இந்த இழுபறி தொடர்ந்தது. இரு. ரனில்‌ விக்கிரம 
சிங்கே ஆட்சிக்கு வந்த பிறகு, ஒரு இலட்சம்‌ நாடற்றவர்கள்‌ 
என ஒதுக்கிய தமிழர்களுக்கும்‌ இலங்கைக்‌ குடியுரிமை வழங்‌ 
கப்பட்டு சாஸ்த்திரி-சிரிமா ஒப்பந்தம்‌ நிறைவு பெற்றது. 
தாயகம்‌ திரும்பியவர்கள்‌, இந்திய அரசால்‌ பல இடங்களில்‌ 
தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய வாழ்வதால்‌ 
ஏற்படுத்திக்‌ கொடுக்கப்பட்டது. அரசு வேலை வாய்ப்பில்‌ 
சிறப்பு ஒதுக்கீடு ஏற்படுத்தி பாதுகாக்கப்பட்டனர்‌. கல்விக்‌ 
கூடங்‌ களிலும்‌, ஒதுக்கீடு ஏற்படுத்தியதால்‌, இலங்கையில்‌ 
எண்ணிப்‌ பார்க்க முடியாத கல்வியறிவு இங்கு கிடைத்தது. 
அரசு உத்தியோகத்தில்‌ ஒதுக்கீடு செய்யப்பட்டதால்‌, இப்போது 
அவர்களில்‌ பலர்‌ டாக்டர்களாகவும்‌, இன்ஜினியர்களாகவும்‌ 
ஏன்‌ சட்டத்‌ துறையில்‌ நீதியரசர்களாகவும்‌ கூட இருக்கிறார்‌ 
கள்‌. இவர்கள்‌ இலங்கையில்‌ இந்த ஏற்றத்தைப்‌ பெற்றிருக்க 
முடிந்திருக்காது. பின்னர்‌ ஏற்பட்ட உள்நாட்டு போரில்‌ 
இவர்கள்‌ பெரிதும்‌ பாதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. இப்போது 
அவர்கள்‌ “'நல்ல வேலை; நாங்கள்‌ இந்தியா வந்துவிட்டோம்‌” 
என நிம்மதி பெருமூச்சு விடுவதைப்‌ பார்க்க முடிகிறது. 


இலங்கையிலும்‌ இந்த ஒப்பந்தத்தால்‌ தோட்டத்‌ தொழி 
லாளர்களும்‌ குடியுரிமைப்‌ பெற்று இலங்கையர்‌ ஆகிவிட்‌ 
டார்கள்‌. இந்தியப்‌ பேரரசை இலங்கை பகைத்துக்‌ கொள்ள 
முடியாது என்ற நிலையில்‌. இந்திய வம்சாவளித்‌ தமிழருக்கு 
பல சலுகைகளை செய்தது இலங்கையரசு. 18-ம்‌ வகுப்பு 
படித்தவர்களுக்கெல்‌ லாம்‌, அரசுப்‌ பள்ளிகளில்‌ அரசு ஆசிரியர்‌ 
வேலை மற்றும்‌ பல்வேறு அரசுப்‌ பணிகளில்‌ நியமிக்கப்பட்‌ 
டனர்‌. இது அதிபர்‌ பிரேமதாசா அவர்கள்‌ காலத்திலிருந்து 
அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. 


த 


98 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌.... 
rrr 

சும்மா வந்ததல்ல சுதந்திரம்‌ என்பதும்‌ போராடாமல்‌ எந்த 
உரிமையும்‌ கிடைப்பதில்லை என்பதுதான்‌ வரலாறு. அதில்‌ 
தங்களைப்‌ பிரமாச்சாரியாக பிரமாச்சாரிகளாக ஆக்கிக்கொண்டு 
மக்கள்‌ தொண்டே மகேசன்‌ தொண்டு என்றெண்ணி தங்களை 
மெழுகுவர்த்தியாய்‌ ஆக்கி தொண்டால்‌ தேய்ந்த தலைவர்கள்‌ 
கே. இராஜலிங்கம்‌ முன்னாள்‌ 1.1. மற்றும்‌ பல தலைவர்‌ 
களின்‌ தன்னலமற்ற தொண்டே இலங்கை இந்திய வம்சாவளித்‌ 
தமிழர்களின்‌ நிம்மதியான வாழ்வுக்குக்‌ காரணம்‌ என்பதை 
வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கும்‌. 


வாழ்க தலைவர்‌ கே. ராஜலிங்கம்‌ புகழ்‌! 


டல அல... 


பகுதி - || 


100 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


“தீனர்களின்‌ தொண்டர்‌” திரு. கே. இராஜலிங்கம்‌ 


இந்நூலை வெளியிடும்‌ 
சே.ந. ஜெயசீலன்‌ அவர்களைப்‌ பற்றி 
நூலாசிரியர்‌ ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 


சிறு வயது முதல்‌ 'தீனர்களின்‌ தொண்டர்‌: கே. இராஜ 
லிங்கம்‌ அவர்களுடன்‌ நெருங்கிப்‌ பழகியவர்‌ உறவினர்‌ 
கல்குளம்‌ சே.ந. ஜெயசீலன்‌ அவர்கள்‌. இந்தியாவில்‌ படிக்கும்‌ 
போதும்‌, மத்திய சர்க்காரில்‌ பணியாற்றிய போதும்‌, முப்பத்து 
நான்கு ஆண்டுகள்‌ சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ வழக்கறிஞ 
ராக பணியாற்றிய போதும்‌ இலங்கை வாழ்‌ தமிழர்களின்‌ 
இன்னல்களிலும்‌, தோட்டத்‌ தொழிலாளர்களின்‌ குடியுரிமை, 
மொழிப்‌ பிரச்சனை ஆகியவற்றிலும்‌ அதிகம்‌ அக்கறை செலுத்‌ 
தினார்‌. 


இவர்‌ இலங்கையில்‌ மாணவராக இருந்தபொழுது 
மேற்கண்ட விசயங்கள்‌ பற்றி வீரகேசரி, சுதந்திரன்‌, நவஜீவன்‌ 
தமிழகத்தில்‌ இருந்து வெளிவந்த மாத இதழ்‌ பொன்னி, 
உரிமைக்குரல்‌ போன்ற பத்திரிகைகளில்‌ தன்‌ கருத்தை அவ்வப்‌ 
பொழுது எழுதி வந்தவர்‌. சிங்களம்‌ மட்டுமே இலங்கையின்‌ 
ஆட்சி மொழி என்றும்‌ தமிழுக்கு சம அந்தஸ்து மறுக்கப்‌ 
பட்டு நாடாளுமன்றத்தில்‌ சட்டம்‌ கொண்டு வந்தபோது 
சிங்கள உறுப்பினர்‌ இடித்து காட்டிய நேரத்திலும்‌, வேறு 
வழியின்றி தாழ்த்தப்பட்டவர்க்கு வடக்கு, கிழக்கு மாகா 
ணங்களில்‌ உள்ள இந்து ஆலயம்‌ திறக்கப்பட்ட நேரத்தில்‌ 
““சமத்துவமா ஜாதிவித்தமா:' என கேள்வி எழுப்பி இலங்கைத்‌ 
தமிழர்களை சாடி எழுதிய கட்டுரைக்கு மிகுந்த பாராட்டு 
இடைத்தது. 


102 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 
எவ வ வவ வை வ வவ அ அ அையைய௰ட்ட -.- 
திரு. கே. இராஜலிங்கம்‌ பற்றி வந்த நூல்களான இளைய 
தம்பி, அந்தேணி ஜீவா, பிரபல தொழில்‌ அதிபரும்‌ செய்தி 
பத்திரிகை ஆசிரியருமான திரு. ராமு நாகலிங்கம்‌ அவர்கள்‌ 
“மனிதருள்‌ மாணிக்கம்‌” என்ற தலைப்பில்‌ எழுதிய தொடர்‌ 
கட்டுரைகளில்‌ வந்த விசயங்களை விட அதிகமான செய்திகள்‌ 
இந்நூலில்‌ சேகரித்து தந்துள்ளார்‌. 
சுதந்திர தியாகி திரு. இராம்‌ மனோகர்‌ லோகியா 
அவர்களின்‌ SOCIALIST YOUTH LEAGUE அமைப்பின்‌ இலங்கை 
கிளையின்‌ செயலராக இருந்தவர்‌. 


தமிழகத்தில்‌ தினத்தந்தி நிறுவனர்‌ இரு. சி.பா. ஆதித்‌ 
தனார்‌ அவர்கள்‌ தொடங்கிய “நாம்‌ தமிழர்‌” இயக்கம்‌ நடத்திய 
'ஏன்‌ வேண்டும்‌ சுதந்திர தமிழ்நாடு” பேச்சுப்‌ போட்டியில்‌ 
வெள்ளி பதக்கம்‌ வென்று ஆதித்தனாரிடம்‌ பரிசு வாங்கினார்‌. 


ட வியல்‌ வ மர வள்‌ வ ணன்‌ வளி வளிவளிகளுணவைளை 


த வேணி 
அலல க்‌ த ர வலி வளி வல்லன்‌ ளிகள்‌ கைலி வை: "வல்‌ கை: 


ஏவிய வன்னிய யாவயளையமா வசவு கலா கதான்ச எைகைள் வகையை அடத ல வைளய வ வலவ வ வல்‌ வையவன்‌ வ வெ ப்வ கைவைக்க வல 


ந. 


Mr. K. RAJALINGAM 


த a 


ந க அன ப க 
த த க்‌ த த த க அ ம்ஷளகவளாமவளா யனா வன யார்‌. 
வாகைத்‌! 


S.N.Jayaseelan 


திரு. கே. ராஜலிங்கம்‌ 
அவர்களுக்கு 
எனது இதய அஞ்சலி 
- சே.ந. ஜெயசீலன்‌, ௧.., 8.1. 


இரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ பாராளுமன்றத்‌ 
தேர்தலில்‌ வெற்றி பெற்று அவருடைய வீட்டிற்கு வந்த 
சமயம்தான்‌ அவரை நான்‌ முதன்‌ முதலில்‌ பார்த்தேன்‌. என்னைப்‌ 
பற்றிய விஷயங்களை அவர்‌ முன்னரே அறிந்திருந்தபடியால்‌ 
அவர்‌ அதிகம்‌ விசாரிக்கவில்லை. அவரை அன்போடு 
“பெரியண்ணன்‌” என்றே அனைவரும்‌ அழைத்தனர்‌. நானும்‌ 
அப்படியே அழைத்தேன்‌. எனக்கு அப்போது இருந்த பெயரை 
மாற்றி, அன்று பத்திரிகையில்‌ வந்த பெயர்‌ ஒன்றை எனக்கு 
வைத்தார்‌. அதுதான்‌ “ஜெயசீலன்‌”. 


நான்‌ கல்குளம்‌ கிராமத்தில்‌ மூன்றாவது படித்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. என்னை இலங்கையில்‌ உள்ள பள்ளியில்‌ 
சேர்ப்பதற்காக இங்குள்ள பள்ளியில்‌ கொடுத்த 1.0. யில்‌ உள்ள 
விவரங்கள்‌ அங்கு ஒத்து வராது என்பதால்‌ அவர்‌ தம்பி “சன்ன 
அண்ணன்‌” என்று அழைக்கப்பட்ட திரு. கே. சின்னையா 
என்பவர்‌ தகுந்த ஏற்பாட்டை செய்து சரஸ்வதி வித்தியா 
லயத்தில்‌ சேர்த்தார்‌. ஆர்வமாக படித்து வந்தேன்‌. 


அவர்‌ வசித்த பெரிய வீட்டில்‌ நான்தான்‌ சிறுவன்‌. 
பெரியண்ணன்‌ எப்பொழுதாவதுதான்‌ வீட்டிற்கு தொழிற்‌ 
சங்க நண்பர்களுடன்‌ வந்து இரவில்‌ தங்குவார்‌. அவர்களின்‌ 
தங்கை தவமணியம்மாள்‌ உடனே சமையல்‌ செய்ய ஆரம்பித்து 
விடுவார்கள்‌. பக்கத்திலிருக்கும்‌ தோட்டத்திலிருந்து காய்கறி 
கள்‌ கொண்டு வந்து சமைத்து சாப்பிடக்‌ கொடுப்பார்கள்‌. 


104 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


10 நாட்கள்‌ அல்லது சில சமயம்‌ மூன்று வாரம்‌ கழித்தோ 
பெரியண்ணன்‌ கே. இராஜலிங்கம்‌ வீட்டிற்கு வருவார்‌. மற்ற 
நாட்களில்‌ கொழும்பிலுள்ள காங்கிரஸ்‌ தலைமையகத்தில்‌ 
தான்‌ தங்குவார்‌. வெளியூர்களில்‌ தங்க நேர்ந்தால்‌ அங்குள்ள 
உறவினர்கள்‌ வீடுகளில்‌ தங்குவார்‌. அனேகமாக எல்லா 
உறவினர்கள்‌ வீடுகளிலும்‌ இவருடைய ஒரு செட்‌ ஆடை 
சலவை செய்து இவருக்காக காத்திருக்கும்‌. அவைகளை 
உடுத்திக்‌ கொண்டு கிளம்பி விடுவார்‌. 


அவர்‌ தாயார்‌ காளியம்மாள்‌ பெரியண்ணன்‌ வீட்டிற்கு 
வரும்‌ ஒவ்வொரு முறையும்‌ கேட்கும்‌ வழக்கமான கேள்வி 
“யாம்ப்பா கல்யாணம்‌ பண்ணிக்க கூடாதா?” என்பதுதான்‌. 
அதற்கு பதில்‌ மாமூலாக “பெண்‌ பாத்திட்டீங்களா?”” என்பது 
தான்‌. சகோதரிகள்‌ எல்லோரும்‌ சிரிப்பார்கள்‌. தாயார்‌ அவர்‌ 
களும்‌ சிரித்துக்‌ கொண்டே தன்‌ அறைக்கு சென்றுவிடுவார்‌. 
அவருடைய தாயார்‌ பல காலமாக சர்க்கரை நோயால்‌ அவதி 
யுற்றார்‌. 

பெரியண்ணனும்‌ அவர்‌ நண்பர்களும்‌ அடுத்த நாள்‌ 
மாலையில்‌ செல்வதாக இருந்தால்‌, அதே தோட்டத்தில்‌ வேறு 
பகுதியில்‌ வேலை செய்து வந்த சகோதரர்‌ தங்கவேல்‌ அவர்கள்‌ 
கண்டிப்பாக அங்கு வந்துவிடுவார்‌. வந்தவர்கள்‌ பல விசயங்கள்‌ 
பற்றி வாக்குவாதம்‌ செய்வார்கள்‌. தமிழக அரசு பற்றியெல்‌ 
லாம்‌ பேச்சு வரும்‌. பெருந்தலைவர்‌ காமராஜர்‌ பற்றி ஒரு 
முறை பேச்சு வந்தது. முதல்வர்‌ பதவிக்கு பொருத்தமானவர்‌ 


- என்றும்‌ பொருத்தமற்றவர்‌ என்றும்‌ ஒரு பட்டிமன்ற விவா 


தமே நடந்தது. இவைகளையெல்லாம்‌ கேட்டு கேட்டு பல 
விபரங்கள்‌ அறிந்தேன்‌. 

பெரியண்ணன்‌ கடைசித்‌ தம்பி இராஜரத்னம்‌ பள்ளி 
படிப்பை முடித்துவிட்டு இரண்டாம்‌ உலகப்‌ போர்‌ நடந்த 
வேளை பிரிட்டிஷ்‌ படையில்‌ சேர்ந்து, உலகம்‌ முழுவதும்‌ 
சுற்றிவிட்டு, போர்‌ முடிந்ததும்‌ சட்டக்‌ கல்லூரியில்‌ மேற்ப 
டிப்பை தொடங்கினார்‌. அப்போது அவருக்கு உடல்நலக்‌ 
குறைவு ஏற்பட்டு படிப்பை தொடர முடியாமல்‌ போகவே, 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௫ 105 


பெரியண்ணன்‌ கொழும்பில்‌ இருந்தவரை வீட்டிற்கு 
அழைத்து வந்துவிட்டார்‌. அப்போது பெரியண்ணன்‌ இராஜ 
லிங்கம்‌ அவர்கள்‌ இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ மற்றும்‌ தொழி 
லாளர்‌ காங்கிரஸ்‌ தலைவராக செல்வாக்கு மிக்கவராக இருந்த 
நேரம்‌. 
பெரியையா காளிமுத்து அவர்கள்‌ செல்வாக்குடன்‌ 
இருந்த காலத்தில்‌ சங்குவாரி தோட்டத்திற்கு பக்கத்திலிருக்‌ 
கும்‌ 'பாஸ்ரோக்‌' என்னும்‌ தேயிலை தோட்டத்தை வாங்கி 
இருந்தார்‌. சட்டக்‌ கல்லூரி படிப்பை தொடர முடியாமல்‌ 
வீட்டிலிருந்த இராஜரத்தினம்‌ அவர்களுக்காக ஒரு இரும்பு 
பொருள்‌ விற்கும்‌ ஸ்தாபனத்தை கம்பளையில்‌ தொடங்கினர்‌. 
திரு. இராஜரத்தினம்‌ நிர்வாகப்‌ பொறுப்பேற்றார்‌. நான்‌ 
இந்த சமயத்தில்‌ ஐந்தாம்‌ வகுப்பிலிருந்து ஆறாம்‌ வகுப்பிற்கு 
தேர்ச்சியடைந்தேன்‌. நான்‌ படிப்பில்‌ காட்டிய ஆர்வத்தைப்‌ 
பார்த்து கம்பளையிலுள்ள “சகீரா' என்னும்‌ கல்லூரியில்‌ 
சேர்க்கப்பட்டேன்‌. இது ஒரு பிரசித்தி பெற்ற கல்லூரி (இலங்‌ 
கையில்‌ உயர்நிலைப்‌ பள்ளியை கல்லூரி என்பர்‌). அப்பள்ளி 
யில்‌ இந்துக்களுக்கு இடம்‌ கிடைப்பது மிகவும்‌ சிரமம்‌. 
கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ எம்‌.பி.யாக இருந்ததால்‌ எனக்கு 
இடம்‌ கிடைத்தது. 
இராஜரத்தினம்‌ நிர்வகித்த இரும்புப்‌ பொருட்கள்‌ 
விற்கும்‌ ஸ்தாபனத்தில்‌ வேலை பார்த்த பணியாளர்கள்‌ தங்கும்‌ 
இடத்திலேயே நானும்‌ தங்கி கல்லூரிக்கு சென்று வந்தேன்‌. 
இரு. இராஜரத்தினம்‌ அவர்களின்‌ கார்‌ நான்‌ கல்லூரி செல்‌ 
வதற்கு முன்‌ வந்துவிட்டால்‌, அந்த காரிலேயே கல்லூரிக்கு 
அனுப்பி வைப்பார்‌. ஒரு நாள்‌ கல்லூரி இடைவேளையின்‌ 
போது நான்‌ நோட்டிஸ்‌ பலகையை பார்த்துக்‌ கொண்டிருந்‌ 
தேன்‌. பின்னால்‌ முதுகை யாரோ தட்டுவது போல்‌ இருந்தது. 
திரும்பிப்‌ பார்த்தபொழுது இராஜரத்தினம்‌ அவருடைய 
சிங்கள நண்பரோடு கல்லூரியில்‌ உள்ளவரை பார்க்க வந்த 
தாகக்‌ கூறினார்‌. அடுத்த நாள்‌ நான்‌ கல்லூரி புறப்படும்போது 
எனக்கு 25 காசுகளை கடை மேனேஜர்‌ கொடுத்தார்‌. நேற்று 


அனை 


106 0 சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


நான்‌ கையில்‌ காசு இல்லாததால்‌ கேன்டீன்‌ சென்று எதுவும்‌ 
சாப்பிடாது வெளியே நின்றதாகவும்‌ கூறி தினமும்‌ பணம்‌ 
கொடுக்கும்படி சொன்னாராம்‌ இராஜரத்தினம்‌. இந்த விசயத்தை 
இப்போது நினைக்கும்பொழுது எவ்வளவு மனிதநேய 
முடையவர்‌ என்பது புரிகிறது. நான்‌ அந்த காசை சேமித்து 
வைத்திருந்து தமிழகத்திலிருந்து வரும்‌ வார, மாத இதழ்களை 
வாங்கி படித்தேன்‌. 

எனக்கு கிடைத்த உந்து சக்தியும்‌ அவரே. என்னை 
இந்த நிலைக்கு உருவாக்கியவரும்‌ அவரே. என்னை டாக்ட 
ராகவோ, வழக்கறிஞராகவோ ஆக்கிக்‌ காட்டுகிறேன்‌ என்றவர்‌, 
நான்‌ வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ பதிவு 
செய்தபோது அவர்‌ பார்ப்பதற்கு இல்லை என்ற மனக்குறை 
இருந்து கொண்டே இருக்கிறது. 

இராஜரத்தினம்‌ அவர்கள்‌ உலகப்‌ போர்‌ முடிந்து வீடு 
திரும்பியதும்‌, சுவாமி விவேகானந்தரின்‌ நூல்களையும்‌ 
போதனைகளையும்‌ படிக்க நேர்ந்ததாகவும்‌, அவர்‌ வழியில்‌ 
செல்ல நினைத்து சென்னையிலுள்ள இராமகிருஷ்ண மடத்‌ 
தில்‌ சேர்ந்து சேவை செய்ய விரும்பினாராம்‌. விவேகானந்தர்‌ 
போல்‌ தலைப்பாகையெல்லாம்‌ கட்டியிருப்பாராம்‌. ஒரு 
நாள்‌ மைலாப்பூரில்‌ அமைந்திருக்கும்‌ மடத்திற்கச்‌ சென்று தன்‌ 
விருப்பத்தை சொல்ல, அவர்கள்‌ அப்ளிக்கேஷன்‌ படிவத்தைக்‌ 
கொடுத்து பூர்த்தி செய்ய சொன்னார்களாம்‌. ஓர்‌ இடத்தில்‌ 
ஜாதியை பற்றிய விபரங்கள்‌ கேட்கப்பட்டிருந்ததாம்‌. விவே 
கானநீதர்‌ போதனைகளில்‌ ஜாதியைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
எதுவும்‌ இல்லையே, மடத்தில்‌ சேர இந்த விபரம்‌ பின்‌ எதற்கு 
என வினவியதற்கு, தங்கட்கு ஏதும்‌ தெரியாதென்றும்‌ எல்லா 
விபரங்களையும்‌ கொடுங்கள்‌ என கண்டிப்பாக கூறினார்‌ 
களாம்‌. அங்கு வாக்குவாதம்‌ முற்றியதை கண்டு மடத்தின்‌ 
பெரிய சாமியார்‌ மேல்‌ மாடியில்‌ இருந்தவர்‌ கீழே இறங்கி 
வந்து விபரம்‌ கேட்டு, பாரம்‌ கல்கத்தாவிலுள்ள தலைமை 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ .௪ 107 
டிருக்கும்‌ விபரங்கள்‌ கொடுத்துத்‌ தான்‌ ஆக வேண்டுமென்று 
கண்டிப்பாக கூறவும்‌ கையிலிருந்த விண்ணப்பத்தை கிழித்து 
எறிந்துவிட்டு ஆங்கிலத்தில்‌ “நல்லவேளை நான்‌ முட்டா 
ளாகப்‌ பார்த்தேன்‌. தப்பித்துக்‌ கொண்டேன்‌” என்று கூறிவிட்டு 
வந்ததாக என்னிடம்‌ ஒருமுறை கூறினார்‌. 

வகுப்புகளும்‌ வயதும்‌ ஏற, ஏற தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
ஆர்வம்‌ மிகுதியானது. ஆகவே கல்லூரியில்‌ எல்லா மாணவர்‌, 
ஆசிரியர்களுக்கு நன்கு பரிச்சயமானேன்‌. மற்ற கல்லூரிகள்‌ 
நடத்தும்‌ தமிழ்‌ பேச்சுப்‌ போட்டிக்கு போக வாய்ப்பு கிடைத்‌ 
தது. இலங்கை முஸ்லிம்‌ வாலிபர்‌ சங்கம்‌ வருடா வருடம்‌ 
கொழும்பில்‌ நடத்தும்‌ தமிழ்‌ பேச்சுப்‌ போட்டியில்‌ கல்லூரி 
யின்‌ சார்பில்‌ இரண்டு வருடம்‌ கலந்து கொள்ள வாய்ப்பு 
திட்டியது. இரண்டாம்‌ வருடம்‌ இலங்கை உச்ச நீதிமன்ற 
தலைமை நீதிபதி திரு. நாகலிங்கம்‌ அவர்கள்‌ பரிசு வழங்‌ 
இனார்‌. இரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ அவர்‌ முன்‌ எப்படி. 
பேசினேன்‌ என்று பேச சொல்லிக்‌ கேட்டார்‌. சில இடங் 
களில்‌ மாறுதல்‌ சொன்னார்‌. எனது பேச்சை நான்‌ மனப்பாடம்‌ 
செய்திருந்ததால்‌ அவரிடம்‌ சொல்ல எளிதாக இருந்தது. 


ஒருமுறை வீட்டிலிருந்தபோது சாரதியை கூப்பிடு 
என்றார்‌. எனக்கோ வியப்பு, அப்படி யாரும்‌ சாரதி என 
இல்லையே எனத்‌ தயங்கினேன்‌. “என்ன விழிக்கிறாய்‌. நீதான்‌ 
தமிழ்‌ பற்றுள்ளவனாச்சே, காரோட்டியை தெரியாமல்‌ விழிக்‌ 
திறியே”” என சொல்லி சின்னப்‌ பிள்ளை போல்‌ சிரித்தார்‌. 


ஒருமுறை வீட்டிலிருந்து காரில்‌ கொழும்பு நகரத்திற்கு 
சென்றார்‌. ஓர்‌ இடத்தில்‌ எதிரே வந்த கார்‌ இவர்கள்‌ காரோடு 
உரசியது. இரண்டு வாகனத்திற்கும்‌ சேதம்‌ ஏற்பட்டது. இவர்‌ 
தான்‌ போக வேண்டிய வேலைக்குரிய ஆவணங்களை ஆழ்ந்து 
படித்துக்‌ கொண்டிருந்தார்‌. கார்‌ ஓடாது நிற்பது கூட அவர்‌ 
கவனத்தில்‌ இல்லை. ஓட்டுநர்கள்‌ இருவரும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ குறை கூறிக்‌ கொண்டு அடித்துக்‌ கொள்ளுமள 


வறக தஆ ட்ட 


மடத்திலிருந்து வருவது, நாங்கள்‌ மாற்ற முடியாது என்று 


கூறினாராம்‌. மேலும்‌ மடத்தில்‌ சேர விரும்புபவர்கள்‌ கேட்‌ விற்கு போய்விட்டது. போலீஸ்‌ வந்து யார்‌ மீது தவறு என 


வினவ, அப்போதுதான்‌ கார்கள்‌ மோதிக்‌ கொண்ட விசயமே 


அடை அவை 


ர ட 


108 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


அவருக்கு தெரிய வந்தது. கீழே இறங்கி பார்த்தபொழுது 
இரு கார்களுக்கும்‌ அடிபட்டு இருப்பதால்‌ இரண்டு ஓட்டுநர்‌ 
களும்‌ அவரவர்‌ கார்களை பழுது பார்த்துக்‌ கொள்ள வேண்‌ 
டியது என அறிவுறுத்திவிட்டு பயணத்தை தொடர்ந்தாராம்‌. 
கருமமே கண்ணாக இருந்தவர்‌. 

சில நேரங்களில்‌ வீட்டில்‌ ஒரு நாளோ அல்லது 
இரண்டு நாட்களோ தங்கி தனியே கொழும்பு நகர்‌ செல்வதாக 
இருந்தால்‌ ஆபீஸ்‌ காரை அனுப்பிவிட்டு திரு. தொண்டை 
மான்‌ அவர்கள்‌ காரில்‌ செல்வார்கள்‌. திரு. கே. இராஜலிங்கம்‌ 
அவர்கள்‌ வீடு கொஞ்சம்‌ பள்ளத்தில்‌ இருக்கும்‌. ஆகவே 
கொஞ்சம்‌ மலையில்‌ ஏறி மெயின்‌ ரோட்டிற்கு வர வேண்டும்‌. 
நான்‌ வீட்டிலிருந்து அவரோடு மெயின்‌ ரோடு வரைக்கும்‌ 
அவரின்‌ சிறு கைப்பெட்டியை தலையில்‌ வைத்துக்‌ கொண்டு 
அவர்‌ பின்னால்‌ செல்வேன்‌. திரு. தொண்டைமான்‌ அவர்கள்‌ 
குறித்த நேரத்தில்‌ காரில்‌ வருவார்‌. இவர்‌ காரில்‌ ஏறும்‌ முன்பு 
ஜிப்பாவில்‌ கைவிட்டு வரும்‌ சில்லரைக்‌ காசுகளை எடுத்துக்‌ 
கொடுப்பார்‌. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்‌. 


இரு. எஸ்‌. தொண்டைமான்‌ அவர்களும்‌ கே. இராஜ 
லிங்கம்‌ அவர்களும்‌ இணை பிரியாத நண்பர்கள்‌ என்பது 
யாவரும்‌ அறிந்த ஒன்று. நான்‌ சில வருடங்களுக்கு முன்னர்‌ 
இலங்கை சென்றிருந்த சமயம்‌ இராமநாதபுரத்திலுள்ள பட்ட 
மங்கள நாட்டார்கள்‌ திரு. எஸ்‌. தொண்டைமான்‌ பற்றிய 
ஒரு புத்தகம்‌ வெளியிட்டிருந்தார்கள்‌. அதைப்‌ பார்க்கும்‌ 
வாய்ப்பு கட்டியது. அதில்‌ பல படங்கள்‌ பிரசுரமாகி இருந்‌ 
தது. ஒவ்வொரு படத்தின்‌ ழ்‌ படத்தில்‌ உள்ளவரின்‌ 
பெயர்கள்‌ கொடுக்கப்பட்டிருந்தது. ஓர்‌ இடத்தில்‌ திரு. எஸ்‌. 
தொண்டைமான்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்களுடன்‌ 
இருக்கும்‌ படம்‌ இருந்தது. ஆனால்‌ படத்தின்‌ கீழே திரு. 
கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ பெயர்‌ இல்லாததை பார்த்து என்‌ 
மனம்‌ பதறியது. திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ இந்தப்‌ 
பிரிவினைகட்கெல்லாம்‌ அப்பாற்பட்டவர்‌ என்பதை அவர்கள்‌ 
அறிந்திருக்க மாட்டார்கள்‌. 


டது தி அரவை. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 109 


இரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ நோய்வாய்ப்பட்‌ 
டிருந்தபோது இறுதி ஆண்டு பரீட்சை நெருங்கிக்‌ கொண் 
டிருந்தது. நான்‌ இதற்கு முன்னரே கொழும்பு பெம்புறுக்‌ 
அகடமியில்‌ சேர்ந்து படித்து வந்தேன்‌. காரணம்‌ ச&ரா கல்‌ 
லூரியில்‌ தொடர்ந்து படித்தால்‌ ஒரு வருடம்‌ கூடுதலாக 
படிக்க வேண்டியிருந்தது. அதைத்‌ தவிர்த்து முன்கூட்டியே 
பரீட்சை எழுதி மேல்‌ படிப்பிற்காக தமிழகம்‌ வந்துவிட 
வேண்டுமென்ற துடிப்புத்தான்‌. அவர்‌ மருத்துவமனையில்‌ 
இருந்த சமயம்‌, பள்ளி நேரம்‌ போக மீதி நேரங்களில்‌ 
அவருடனே மருத்துவமனையில்‌ இருந்தேன்‌. அவர்‌ தூங்கிய 
பின்‌ என்‌ பாடங்களைப்‌ படிப்பேன்‌. இறுதிப்‌ பரீட்சையை 
யும்‌ நன்றாக எழுதி தேர்ச்சிப்‌ பெற்றேன்‌. அவரும்‌ குணமாகி 
தமையனார்‌ கனகரத்தினம்‌ வீட்டில்‌ ஓய்வில்‌ இருந்தார்‌. 
எங்கும்‌ செல்வதென்றாலும்‌ துணைக்கு அவருடன்‌ செல்‌ 
வேன்‌. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ அவருடைய இளைய சகோ 
தரர்‌ இராஜ ரத்தினம்‌ அகால மரணமடைந்தார்‌. குடும்பம்‌ 
சோகத்தில்‌ மூழ்‌ இயது. நான்‌ தூண்டுகோல்‌ இல்லாத விளக்கு 
போலானேன்‌. 


இறுதிப்‌ பரீட்சை வெற்றிகரமாக முடிந்தபடியால்‌ 
தமிழகம்‌ இரும்ப துரித ஏற்பாடுகள்‌ செய்யத்‌ தொடங்கினேன்‌. 
அப்போது கே. இராஜலிங்கம்‌ இந்தியத்‌ தூதரை சந்தித்ததாகவும்‌, 
இந்திய வம்சாவளியினரின்‌ பிள்ளைகள்‌ படித்திருந்தாலும்‌ 
இந்திய தூதரகத்தில்‌ ஏன்‌ வேலை கொடுப்பதில்லை எனக்‌ 
கேட்டாராம்‌. அப்போது இந்திய தூதர்‌ அப்படி யாரும்‌ 
அணுகினால்‌ கண்டிப்பாக கவனிக்கப்படும்‌ என்று உறுதி 
யளித்தாராம்‌. இதை என்னிடம்‌ சொல்லி மனு கொடுக்கச்‌ 
சொன்னார்‌. நானும்‌ மனு கொடுத்தேன்‌. பதில்‌ வந்து நேர்‌ 
காணல்‌ சென்றேன்‌. துணைத்‌ தூதர்‌ எனது ஆவணங்களைப்‌ 
பார்த்துவிட்டு பாஸ்போர்ட்‌ இருக்கா எனக்‌ கேட்டார்‌. நான்‌ 
இல்லை என்றேன்‌. அவர்‌ கொஞ்சம்‌ கோபத்துடன்‌ அப்படி 
யானால்‌ உங்களை இந்தியர்‌ என்று எப்படி கூற முடியும்‌ 
என்றார்‌. நீங்கள்‌ எப்படி நான்‌ இந்தியன்‌ இல்லை என்று 


முடிவு செய்வது என சற்று உரத்த குரலில்‌ பதில்‌ கொடுத்தேன்‌. . 


110 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


அவர்‌ தற்போது வேலை காலி இல்லை. அப்படி தேவைப்‌ 
படும்போது உங்கட்கு செய்தி வரும்‌ என்றார்‌. 


திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்களிடம்‌ விவரங்களை 
கூறினேன்‌. மேலும்‌ நான்‌ காரைக்குடி அழகப்பா கல்லூரியில்‌ 
சேர விரும்புவதாக கூறினேன்‌. மகிழ்ச்சியோடு அனுமதி 
கொடுத்தார்‌. இலங்கையில்‌ படித்துவிட்டு தமிழக கல்லூரி 
களில்‌ சேருவது சிரமம்‌ எனக்‌ கேள்விப்பட்டிருந்தேன்‌. 
வள்ளல்‌ அழகப்பா கல்லூரியில்‌ முக்கிய பொறுப்பில்‌ கம்பர்‌ 
அடிப்பொடி சா. கணேசன்‌ அவர்கள்‌ இருந்தார்‌. ஆகவே 
இரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்களிடமிருந்து கம்பர்‌ அடிப்‌ 
பொடி இரு. சா. கணேசன்‌ அவர்கட்கு என்னைப்‌ பற்றிய 
விவரங்களுடன்‌ ஒரு சிபாரிசு கடிதம்‌ வாங்கிக்‌ கொண்டு 
தமிழகம்‌ வந்து சேர்ந்தேன்‌. ' 

கிராமம்‌ வந்த அடுத்த நாளே அதிகாலையிலேயே 
ஆலம்பட்டு ௮. நாச்சியப்பன்‌ அவர்களை கூட்டிக்‌ கொண்டு 
காரைக்குடியில்‌ சா. கணேசன்‌ அவர்களை சென்று பார்த்து 
இரு. கே. இராஜலிங்கம்‌ அவருக்கு கொடுத்தனுப்பிய சிபாரிசுக்‌ 
கடிதத்தைக்‌ கொடுத்தோம்‌. படித்துப்‌ பார்த்துவிட்டு திரு. 
கே. இராஜலிங்கம்‌ அவர்களின்‌ உடல்நிலைப்‌ பற்றிக்‌ கேட்‌ 
டறிந்தார்‌. இப்போது நலமாக இருப்பதாகக்‌ கூறினேன்‌. 
கல்லூரி சென்று படிவம்‌ வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்கும்‌ 
படியும்‌, ஒரு வாரத்திற்குள்‌ தபால்‌ அட்டை வரும்‌ என்றும்‌, 
அப்போது வந்து பார்த்தால்‌ போதும்‌ என்று கூறினார்‌. 
அப்படியே படிவம்‌ வாங்கி பூர்த்தி செய்தோம்‌. அப்போது 
அங்கு வந்த கல்லல்‌ திரு. கண்ணப்பா வள்ளியப்பனிடம்‌ 
சில சந்தேகங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்த பாரத்தை 
அலுவலகத்தில்‌ கொடுத்துவிட்டு வந்தோம்‌. திரு. கண்ணப்பா 
வள்ளியப்பா அவர்கள்‌ அங்கு படித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
திரு. ௮. நாச்சியப்பன்‌ அவர்களுக்குத்‌ தெரிந்தவர்‌. அன்று 
முதல்‌ எனக்கும்‌ பரிச்சயமானார்‌. . 


ஒரு வாரமாகியும்‌ கல்லூரியிலிருந்து தகவல்‌ வராத 
தால்‌ எனக்கு பயம்‌ வந்துவிட்டது. எதற்கும்‌ திருச்சி “ஜமால்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௫ 111 


முகமது” கல்லூரியில்‌ படிவம்‌ எழுதி கொடுத்தேன்‌. அப்போது 
எனக்கு உதவியவர்‌ செல்லரசன்‌ கோட்டையைச்‌ சேர்ந்த சமூகத்‌ 
தொண்டர்‌ திரு. பொன்னம்பலம்‌ அவர்கள்‌. 


திருச்சி ஜமால்‌ முகமது கல்லூரியிலிருந்து ஒரு மூன்று 
நாட்களுக்குள்‌ பதில்‌ வந்தது. அடுத்த நாள்‌ காலை 10 மணிக்கு 
கல்லூரிக்கு வரும்படி செய்தி. ஆனால்‌ செய்தி எனக்கு 
தெரியும்போது காலை ஏழு மணி இருக்கும்‌. எனக்கு பெரும்‌ 
பதட்டமாக இருந்தது. உடனே திரு. ௮. நாச்சியப்பன்‌ அவர்‌ 
களை அழைத்துக்‌ கொண்டு 12 மணியளவில்‌ கல்லூரியை 
அடைந்‌ தோம்‌. நல்லவேளையாக கல்லூரி முதல்வர்‌ இருந்தார்‌. 
அவரிடம்‌ எனது ஆவணங்களை காட்டினேன்‌. அவரும்‌ கவன 
மாக அவைகளைப்‌ பார்த்துவிட்டு, கல்லூரியில்‌ சேருவதற்‌ 
கான விதிகள்‌ அடங்கிய புத்தகத்தை எடுத்து பார்த்துவிட்டு 
எங்களை உட்காரச்‌ சொன்னார்‌. திரு. அ. நாச்சியப்பன்‌ அவர்கள்‌ 
அமர்ந்தார்‌. நான்‌ நின்று கொண்டிருந்தேன்‌. இலங்கையில்‌ 
படித்தவர்கள்‌ ஆறு பாடங்களில்‌ தேர்ச்சியும்‌ நான்கு பாடங்‌ 
களில்‌ சிறப்பு தேர்வும்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. நீங்கள்‌ மூன்று 
பாடங்களில்‌ சிறப்பு தேர்வு பெற்றிருப்பதால்‌ கல்லூரியில்‌ 
பட வகுப்பில்‌ சேர்த்துக்‌ கொள்ள முடியாது. அப்படிச்‌ சேர்த்‌ 
தாலும்‌ இறுதி பரீட்சை எழுத சென்னை பல்கலைக்கழகம்‌ 
அனுமதிக்காது. இதுதான்‌ இன்றைய நிலை என தெளிவாகக்‌ 
கூறினார்‌. பெரும்‌ அதிர்ச்சியாக இருநீதது. அவரிடமே 
யோசனை கேட்டோம்‌. வேண்டுமானால்‌ மெட்ராஸ்‌ மெட்ரி 
குலேஷன்‌ தேர்வு எழுதி வெற்றி பெற்றால்‌ £00-யில்‌ சேர 
லாம்‌ என்று கனிவோடு அறிவுறுத்தினார்‌. அவர்‌ சொன்ன 
யோசனையை ஏற்று கவலையோடு வீடு திரும்பினோம்‌. 
இந்த பல்கலைக்கழக விதியினால்தான்‌ காரைக்குடி கல்லூரி 
யிலிருந்து பதில்‌ வரவில்லை என உணர்ந்தேன்‌. இனி என்ன 
செய்வது என கவலையோடு இருந்தேன்‌. 

சிவகங்கையில்‌ மூத்த வழக்கறிஞர்‌ திரு. சண்முகநாதன்‌ 
மூலமாக சிவகங்கை கல்லூரியில்‌ முயற்சித்தேன்‌. மேல்கூறிய 
பதில்‌ தான்‌ கிடைத்தது. 


112 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 
cc 
காவல்துறை ஆய்வாளர்‌ திரு. சுப்பையா அவர்கள்‌ 
செம்பனூர்‌ கிராமத்தை சேர்ந்தவர்‌. அவர்‌ அந்த ஊரைச்‌ சேர்ந்த 
இரு. மாணிக்கம்‌ செட்டியார்‌ அவர்களை வேறு விசயமாக 
சந்தித்த போது எனது விசயத்தை சொல்லி இருக்கிறார்‌. இது 
ஒன்றும்‌ பெரிய விசயமில்லை என்றும்‌ செட்டி நாட்டரசர்‌ 
சர்‌ முத்தையா செட்டியாரிடம்‌ கூறி அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ சேர்த்துவிடலாம்‌ எனக்‌ கூறி உற்சாகப்‌ 
படுத்தினார்‌. செட்டியாரை சந்திக்க ஏற்பாடு செய்ததாகவும்‌ 
சொல்லியனுப்பினார்‌. எனக்கோ ஒரே சந்தோஷம்‌. ஒரு நாள்‌ 
மாணிக்கம்‌ செட்டியார்‌ தன்‌ காரையும்‌ கொடுத்து அவருடைய 
கணக்குப்‌ பிள்ளையையும்‌ எங்களோடு அனுப்பி வைத்தார்‌. 
பகல்‌ 11 மணிக்குச்‌ சென்றோம்‌. நல்ல வெயில்‌. அரண்மனை 
போலிருந்த அந்த வீட்டிற்குள்‌ செல்ல தயக்கமாக இருந்தது. 
பளிங்கு கற்களாலான பெரிய தூண்கள்‌, விசாலமான திண்‌ 
ணைகள்‌ என பிரமாண்டமாக இருந்தது. திண்ணையில்‌ 
எங்களை அமரச்‌ சொன்னார்கள்‌. தயக்கத்தோடு உட்கார்ந்‌ 
தோம்‌. வெள்ளி டம்ளரில்‌ குளிர்பானம்‌ கொண்டு வந்து 
கொடுத்தார்கள்‌. இராஜாவை நாங்கள்‌ பார்க்க வந்த விசயம்‌ 
சொன்னோம்‌. இராஜா உள்ளே கூப்பிட்டதும்‌ நாங்கள்‌ சென்‌ 
றோம்‌. அது ஒரு சாப்பாட்டறை. விசாலமான அந்த அறையில்‌ 
நாற்காலி, மேஜைகள்‌ மற்றும்‌ யானை தந்த அலங்கரிப்புடன்‌ 
இராஜ கம்பீரமாக இருந்தது. அதன்‌ மத்தியில்‌ நீண்ட நெடிய 
சிவந்த மேனி கொண்ட சிரித்த முகத்தோடு 'வாங்க' எனக்‌ 
கூறினார்‌ செட்டி நாட்டரசர்‌. என்ன விசயம்‌ சொல்லுங்க எனக்‌ 
கனிவோடு கேட்டார்‌. எனது படபடப்பு அடங்கிவிட்டது. 
கையைக்‌ கட்டிக்‌ கொண்டு படபட என எல்லா விசயத்தை 

யும்‌ சொன்னேன்‌. பொறுமையாகக்‌ கேட்டார்‌. 
மெட்ராஸ்‌ யுனிவர்சிட்டி சட்டங்கள்தான்‌ அண்ணா 
மலை யுனிவர்சிட்டியிலும்‌ உள்ளது. மாற்றங்கள்‌ இல்லை. 
உனக்காக சட்ட திட்டங்களை தளர்த்த வேண்டுமெனில்‌ 
செனட்டைக்‌ கூட்டி முடிவெடுக்க ஆறு மாதமாகும்‌. ஒன்று 
செய்‌ வேலைக்கு போறியா எனக்‌ கேட்டார்‌. எனக்கு என்ன 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௪ 113 


சொல்லுவதென்றே தெரியவில்லை. சட்டென வேலைக்குப்‌ 
போக விருப்பம்‌ இல்லை. படிக்கத்தான்‌ விரும்புவதாகக்‌ 
கூறினேன்‌. வேலைக்குப்‌ போகும்‌ இந்த சந்தர்ப்பத்தை விட்டு 
விட்டேனே எனப்‌ பின்னர்‌ வருந்தியதுண்டு. அப்படியானால்‌ 
குறைந்த மார்க்குள்ள பாடத்தை மீண்டும்‌ எழுதி கூடுதல்‌ 
மதிப்பெண்‌ வாங்க முடியுமா? எனக்‌ கேட்டார்‌. முடியும்‌ 
என்றதும்‌ அதை செய்‌. பின்னர்‌ வந்து பார்க்கும்படி கூறினார்‌. 


அன்று நிதியமைச்சர்‌ திரு. சி. சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ 
தேவகோட்டை வருவதாகவும்‌, தான்‌ அங்கு செல்வதாக கூறி 
வேலையாள்‌ ஒருவரைக்‌ கூப்பிட்டு நாங்கள்‌ சாப்பிடுவதற்கு 
ஏற்பாடுகள்‌ செய்யச்‌ சொல்லி சென்றார்‌. இப்படி பார்க்க 
வருபவர்களுக்கெல்லாம்‌ சாப்பிட தனி ஏற்பாடு செய்யப்‌ 
பட்டிருப்பதை கண்டோம்‌. அங்கு சாப்பிட்டுவிட்டு இதுவும்‌ 
கைகூடவில்லையே என்று யோசித்தபடி ஊர்‌ வந்து சேர்ந்‌ 
தோம்‌. 


இந்தியாவில்‌ நல்ல வேலை கிடைப்பது மிகவும்‌ 
கடினம்‌ என்பது எனக்கு தெரியாது. இல்லையென்றால்‌ 
செட்டியார்‌ அவர்கள்‌ கேட்டதும்‌ ஏதாவது ஒரு பேங்கில்‌ 
வேலை கிடைத்திருக்கும்‌. வீட்டிலுள்ளவர்கள்‌ சந்தர்ப்பத்தை 
நழுவ விட்டது தவறு என்று கடிந்து கொண்டார்கள்‌. எனக்கு 
மேலும்‌ படிக்க வேண்டுமென இருந்த வேகம்‌. இனி என்ன 
செய்வது? சென்னை சென்று மெட்ராஸ்‌ மெட்ரிகுலேசன்‌ 
பரீட்சை எழுத வேண்டியது தான்‌ என முடிவு செய்து 
சென்னைக்கு வந்தேன்‌. 

சென்னையில்‌ இருந்தபொழுது பல நாட்கள்‌ கன்னிமாரா 
நூல்‌ நிலையத்திற்கு காலையில்‌ சென்று மாலையில்‌ திரும்‌ 
புவேன்‌. நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து படிப்பேன்‌. 
முழுமையாக படிக்க முடியாத புத்தகங்களை தனியாக 
ஓரிடத்தில்‌ பத்திரமாக வைத்துவிட்டு அடுத்த நாள்‌ வந்து 
எடுத்துப்‌ படிப்பேன்‌. அப்படி. நல்ல தோழனாகவும்‌ அறிவை 
வளர்க்கும்‌ கலாசாலையாகவும்‌ இருந்தது கன்னிமாரா நூல்‌ 
நிலையம்‌. அங்கு ஒரு நாள்‌ 'கல்கி' எழுதிய இலங்கை 


114 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


சுற்றுப்‌ பயணத்தைப்‌ பற்றிய ''தெய்வ தரிசனம்‌”' நூல்‌ படிக்க 
நேர்ந்தது. அதில்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ பற்றிய 
குறிப்புக்களைப்‌ படித்தேன்‌. மகிழ்ச்சியாக இருந்தது. திரு. 
சி.பா. ஆதித்தனார்‌ அவர்களின்‌ ''நாம்‌ தமிழர்‌'' இயக்கத்‌ 
தின்‌ தலைமை அலுவலகம்‌ இருந்த இராயப்பேட்டைக்கு 
அடிக்கடி செல்வேன்‌. படிப்பு, வேலை, அரசியல்‌ கட்சி ஈடுபாடு 
என மனம்‌ பலவிதமாக அலைந்தது. 


நான்‌ வேலை வாய்ப்பு அலுவலகத்தில்‌ பதிந்து இருந்‌ 
தேன்‌. அதன்‌ மூலம்‌ இரயில்வே துறையில்‌ வேலை செய்ய 
திருச்சியிலும்‌ மதுரையிலும்‌ பரீட்சை எழுதி தேர்வாகி இருந்‌ 
தேன்‌. காத்திருப்போர்‌ பட்டியலில்‌ வைக்கப்பட்டிருந்தேன்‌. 
இதற்கிடையில்‌ ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. 
சென்னை பல்கலைக்கழகம்‌ இலங்கையில்‌ படித்தவர்கட்கு 
சில சலுகைகளை கல்லூரியில்‌ சேர வழங்கியிருந்தது. எனக்கு 
பெரிய சலுகையாக இருந்தது. யுனிவர்சிட்டி அலுவலகத்‌ 
திற்கு சென்று விபரம்‌ அறிந்தேன்‌. வேலை உத்தரவு வருமென 
காத்திருந்த எனக்கு படிப்பதற்கு ''பச்சைக்கொடி':' கிடைத்‌ 
த்து குறித்து மகிழ்ந்தேன்‌. ஏறத்தாழ இலங்கையில்‌ இருந்து 
வந்து இரண்டு ஆண்டுகள்‌ சென்றுவிட்டது. சென்னை பச்சை 
யப்பன்‌ கல்லூரி சென்று விசயத்தை சொன்னேன்‌. அவர்களும்‌ 
மாற்றத்தை உறுதி செய்தனர்‌. கோடை விடுமுறைக்கு விடுப்பு 
விட்டு இருந்ததால்‌ மாதக்‌ கடைசியில்‌ வந்து படிவம்‌ வாங்கி 
பூர்த்தி செய்து கொடுக்கும்படி கூறிவிட்டார்கள்‌. மகிழ்ச்சியாக 
இருந்தது. மே மாத கடைசிக்காக காத்திருந்தேன்‌. 


இதற்கிடையில்‌ வேலை வாய்ப்பு அலுவலகத்திலிருநீது 
வேலையில்‌ ஏப்ரல்‌ 15-ம்‌ தேதி சேரச்‌ சொல்லி உத்தரவு வந்தது. 
மேல்படிப்பை படிக்க விடாமல்‌ துரதிர்ஷ்டம்‌ என்னை 
துரத்தியது. இனி என்ன படிப்பு? மத்திய சர்க்கார்‌ வேலையை 
ஏற்றுக்கொள்‌ என்று வீட்டில்‌ முடிவாக கூறிவிட்டனர்‌. சரியாக 
மாட்டிக்‌ கொண்டோம்‌. வந்த வேலை ஒரு மாதம்‌ கழித்து 
வந்திருக்கக்‌ கூடாதா? வேறு வழியின்றி வேலையில்‌ சேர்ந்து 
விட்டேன்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 115 


வேலையில்‌ சேர்ந்தாலும்‌ ஒரு குற்ற உணர்வு மனதை 
வருத்திக்‌ கொண்டிருந்தது. எல்லாம்‌ கூடி வரும்போது இப்படி 
யாகி விட்டதே என மனசு கனத்தது. வேலை கிடைத்தவுடன்‌ 
உடனே திருமண ஏற்பாடுகள்‌ நடந்தன. கம்பர்‌ அடிப்பொடி 
சா. கணேசன்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ திருமணம்‌ நடந்தது. 
என்னுடைய திருமணத்திற்கு மிகவும்‌ சிரமப்பட்டே எங்கள்‌ 
கிராமத்திற்கு வந்தார்‌, கம்பர்‌ அடிப்பொடி. 


இரண்டு குழந்தைகள்‌ பிறந்த பின்‌ படிப்பு சம்பந்தமாக 
ஒரு நல்ல செய்தி வந்தது. தமிழக அரசு சென்னை பல்கலைக்‌ 
கழக மாலை நேர பட்டப்‌ படிப்பு வகுப்புகளை நடத்த 
அனுமதி வழங்கியது. இதுவரை மற்ற மாநிலங்களெல்லாம்‌ 
மாலை நேரக்‌ கல்லூரிகள்‌, தொலைதாரக்‌ கல்வி என நடத்தி 
வந்தபோது தமிழகம்‌ மட்டும்‌ அதைத்‌ தொடங்கவில்லை. 
முதல்வர்‌ திரு. பக்தவட்சலமும்‌, பல்கலைக்கழக துணை 
வேந்தர்‌ 1... லட்சுமண முதலியார்‌ அவர்களும்‌ கல்வித்தரம்‌ 
குறைந்துவிடும்‌ என முட்டுக்கட்டை போட்டுக்‌ கொண்டிருந்‌ 
தார்கள்‌. இப்போது அந்த தடை நீங்கியது. பரீட்சார்த்தமாக 
அரசு கல்லூரிகளில்‌ மட்டும்‌ வகுப்புகள்‌ நடந்தன. சென்னை 
நகரில்‌ அரசு கலைக்‌ கல்லூரியிலும்‌ வடசென்னை சர்‌. தியாக 
ராஜர்‌ கல்லூரியிலும்‌ மாலைக்‌ கல்லூரிகள்‌ தொடங்கினர்‌. 18 
வயது நிரம்பிய வேலை செய்வோர்‌ சேரலாம்‌. நாள்‌ ஒன்றுக்கு 
மூன்று வகுப்புகள்‌. வகுப்புகள்‌ குறைவாக இருந்ததால்‌ வழக்க 
மான படிப்பிற்கு மேல்‌ ஒரு வருடம்‌ அதிகமாக்கப்பட்டது. 
இது தவிர மாலை நேர வகுப்புக்கும்‌ காலை நேர வகுப்புக்கும்‌ 
பாடத்‌ திட்டத்தில்‌ எந்த மாற்றமும்‌ இல்லை என தெரிவித்தனர்‌. 
அதில்‌ சேர வேண்டுமென்று நான்‌ விரும்பினேன்‌. வேலை 
செய்யும்‌ அலுவலகத்தில்‌ வேலைக்கு தடங்கல்‌ இல்லா 
சான்றிதழ்‌ வாங்கினேன்‌. படிப்பில்‌ ஆர்வம்‌ உள்ளவர்களுக் 
கும்‌ அரசு அலுவலகங்களில்‌ வேலை செய்பவருக்கும்‌ மிகவும்‌ 
பயன்‌ உள்ள திட்டமாக இது அமைந்தது. மாலை 6 மணி 
முதல்‌ 8.30 மணி வரை வகுப்புகள்‌ நடந்தது. ஒரே ஒரு சிரமம்‌ 
வீட்டுக்கு வர நேரமாகியது. அவ்வளவுதான்‌. நான்‌ முதல்‌ 
ஆண்டிலேயே ஒயில்‌ சேர்ந்துவிட்டேன்‌. 50௦ இரண்டு 


116 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


வருடத்திலும்‌ 5.௩. நான்கு வருடத்திலும்‌ வெற்றிகரமாக 
படித்து முடித்துவிட்டேன்‌. 

இதற்கிடையில்‌ ஒன்று சொல்ல வேண்டும்‌. இந்தியா 
விற்கும்‌ பாகிஸ்தானிற்கும்‌ பங்களாதேசம்‌ பிரிவினையால்‌ 
போர்‌ நடந்த நேரம்‌. அவசர காலம்‌ அறிவிக்கப்பட்டி ருந்தது. 
அரசு அலுவலகங்களில்‌ அரை மணி நேரம்‌ கூடுதல்‌ வேலை 
செய்ய வேண்டிய நிலையிருந்தது. அரசு ஆணைப்படி 5 
மணிக்கு மூட வேண்டிய அலுவலகம்‌ 5.30 மணிக்கு மூடப்‌ 
பட்டது. எனக்கு மாலை 6 மணிக்கு அரசினர்‌ கலைக்‌ கல்‌ 
லூரியில்‌ வகுப்புகள்‌ தொடங்கிவிடும்‌. அங்கு பஸ்‌ பிடித்து 
போய்ச்‌ சேர எப்படியும்‌ 6.30 மணி ஆகிவிடும்‌. ஆகவே 
எனக்கு மேல்‌ அதிகாரியாக இருந்த திரு. 14. ரசீத்‌ என்பவர்‌, 
நான்‌ எப்போதும்‌ போல்‌ 5 மணிக்கே கல்லூரிக்குப்‌ புறப்பட 
லாம்‌ என பிரத்தியேக அனுமதி கொடுத்தார்‌. மேலும்‌ போகும்‌ 
போது தன்னிடம்‌ உத்தரவு பெற வேண்டாம்‌ எனவும்‌ கூறினார்‌. 
இதனால்‌ மாலை 6 மணிக்கு தொடங்கும்‌ கம்ப இராமாயணம்‌ 
கும்பகர்ண படலத்தை பேராசிரியர்‌ திரு. இராஜாராம்‌ அவர்கள்‌ 
மூலம்‌ பயிலும்‌ பாக்கியத்தைப்‌ பெற்றேன்‌. அங்கு மாண 
வர்கள்‌ எந்தப்‌ பாடத்தை 'கட்‌' அடித்தாலும்‌ பேராசிரியர்‌ திரு. 
இராஜாராம்‌ அவர்கள்‌ நடத்தும்‌ கம்ப இராமாயண பாடத்திற்‌ 
காக ஓடி வருவார்கள்‌. 


B.A. இறுதிப்‌ பரீட்சை முடிந்ததும்‌ சட்டப்‌ படிப்பு 4% 
ஆண்டுகள்‌ படித்து முடித்தேன்‌. மாலை நேரப்‌ படிப்பிற்கு 
்‌ சேர மாணவர்களிடையே கடும்‌ போட்டி ஏற்பட்டது. உத்தி 
யோகம்‌ செய்து கொண்டே படிக்கலாம்‌ என்பதால்தான்‌. 8.௩. 
முடித்ததும்‌ நானும்‌ சட்டப்‌ படிப்பில்‌ மனு செய்தேன்‌. எந்த 
சிபாரிசும்‌ இல்லாததால்‌ இடம்‌ கிடைக்கவில்லை. நான்‌ 
விடாமல்‌ அடுத்த ஆண்டு சிபாரிசுடன்‌ முயற்சி செய்தேன்‌. 
அப்போது மேலவைத்‌ தலைவராக இருந்த சிலம்புச்‌ செல்வர்‌ 
டாக்டர்‌ ம.பொ. சிவஞானம்‌ அவர்கள்‌ சிபாரிசு செய்தார்‌. 
அவரின்‌ சிபாரிசை ஐயா அவர்கள்‌ நடத்தி வந்த செங்கோல்‌ 
பத்திரிகையின்‌ பொறுப்பாளர்‌ கல்குளம்‌ இரு. வே. கணபதி 


EEE... 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ & 117 


அவர்கள்‌ பெற்றுத்‌ தந்தார்‌. நாலரை ஆண்டுகளில்‌ சட்டப்‌ 
படிப்பு நல்லபடியாக முடிந்தது. உடன்‌ அலுவலகத்திலிருந்து 
விலக எண்ணினேன்‌. குடும்பச்‌ சூழ்நிலை சரியில்லாததால்‌ 
சற்று தள்ளிப்‌ போட்டேன்‌. 

அலுவலகத்தில்‌ கோர்ட்‌ சம்பந்தமான வேலையையே 
கொடுத்தார்கள்‌. அதில்‌ ஒரு பதவி உயர்வு வந்தது. தகுதியான 
என்னை விடுத்து வேறு ஒருவருக்கு கொடுத்தார்கள்‌. என்னை 
ஐதராபாத்திற்கு மாற்றினார்கள்‌. நான்‌ விருப்ப ஓய்வு 
பெற்றேன்‌. 

அலுவலகத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற பின்‌ 
சென்னை பார்‌ கவுன்சிலில்‌ வழக்கறிஞராக பதிவு செய்தேன்‌. 
முப்பத்து நான்கு ஆண்டுகள்‌ வழக்கறிஞராக சென்னை உயர்‌ 
நீதிமன்றத்தில்‌ பணியாற்றிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. இப்போது 
மன நிம்மதியுடன்‌ இருக்கிறேன்‌. 


நான்‌ தரமான கல்வி கற்க ஏற்பாடுகள்‌ செய்து கரம்‌ 
தூக்கிவிட்ட தீனர்களின்‌ தொண்டர்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ 
அவர்களுக்கும்‌, ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ தந்து நான்‌ உயர பாடு 
பட்ட அவர்‌ தம்பி திரு. கே. இராஜரத்தினம்‌ அவர்களுக்கும்‌, 
எனக்குத்‌ தொடர்ந்து அன்பும்‌ ஆதரவும்‌ காட்டிய அனை 
வருக்கும்‌ எனது இதயம்‌ கலந்த அஞ்சலியை செலுத்துகிறேன்‌. 
எஞ்சியுள்ள ஆயுள்‌ உள்ளவரை அவர்கள்‌ நினைவு நீங்காது 
இருக்க வேண்டுகிறேன்‌. 


கண்டிக்கத்தக்கது 
. இந்தப்‌ புத்தகம்‌ இறுதி வடிவம்‌ பெறும்போது இரு. 
சிவப்பிரகாசம்‌ 3.௦. அவர்கள்‌ இலங்கையிலிருந்து ஒரு கடிதம்‌ 
எனக்கு எழுதி யிருந்தார்‌. இப்புத்தக வெளியீட்டிற்கு வாழ்த்து 
கூறியிருந்ததுடன்‌ ஒரு முக்கிய செய்தியையும்‌ தெரிவித்து 
புத்தகத்தில்‌ சேர்க்கும்படியும்‌ வேண்டிக்‌ கொண்டார்‌. செய்தி 
இதுதான்‌: 
இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ மற்றும்‌ இலங்கைத்‌ 
தொழிலாளர்‌ காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌, முக்கியஸ்தர்கள்‌ 


118 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


இயற்கை எய்தினால்‌ அடுத்து வரும்‌ வருடாந்திர 
மாநாட்டில்‌ அத்தலைவரை கெளரவிக்கும்‌ நோக்கில்‌ 
மாநாடு நடத்தும்‌ இடத்திற்கு அவர்‌ பெயரை சூட்டுவது 
ஆரம்ப காலத்திலிருந்தே வழக்கம்‌. அப்படி இருக்க 
தலைவர்‌ கே. இராஜலிங்கம்‌ மறைவிற்குப்‌ பின்‌ நடந்த 
மாநாட்டு இடத்திற்கு ''கே. இராஜலிங்கம்‌ நகர்‌” எனக்‌ 
குறிப்பிடாமல்‌ வேண்டுமென்று மறைத்து விட்டனர்‌. 
திரு. 4௩ வெள்ளையன்‌ போன்ற தலைவர்கள்‌ கூறியும்‌ 
எடுபடவில்லையாம்‌. இதற்குப்‌ பதிலாக அவர்‌ பெயரில்‌ 
ஞாபகார்த்த நூல்‌ நிலையமென கண்துடைப்பாக நிறுவி 
அதையும்‌ செயல்படாது செய்து அவமானப்படுத்தி 
விட்டனர்‌. இளவயது முதல்‌ அரும்பாடுபட்டு வந்த 
நிறுவனர்‌ திரு. கே. இராஜலிங்கத்தை இன்று இலங்கை 
அரசுடன்‌ கைகோர்த்து பதவி சுகம்‌ அனுபவிக்கும்‌ 
கூட்டத்தார்‌ அவமதிப்பு செய்துவிட்டதால்‌ அவர்‌ புகழை 
யாரும்‌ எளிதில்‌ மறந்துவிடவோ மறைத்துவிடவோ 
முடியாது. 


டி 


ட அ. 


அதிகரம்‌ 5.5. சோமசுந்தரம்‌ அவர்கட்கு 
சே.ந. ஜெயசீலன்‌ செலுத்தும்‌ 


இதய அஞ்சலி 


திரு. சோமசுந்தரம்‌ அவர்கள்‌ பற்றி இந்நூலில்‌ குறிப்‌ 
பிடுவது மிக முக்கியமானதாகும்‌. இலங்கை இந்திய காங்‌ 
கிரஸில்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌ எவ்வளவு முக்கிய 
மான பங்கு வகித்தாரோ அதுபோல்‌ அடுத்த நிலையில்‌ காங்‌ 
கிரஸில்‌ நிர்வாக செயலாளராக சிறப்புடன்‌ பணியாற்றியவர்‌ 
திரு. 8.8. சோமசுந்தரம்‌ அவர்கள்‌. அவரே காங்கிரசின்‌ மூளை 
எனவும்‌ கூறலாம்‌. 


திரு. செளமியமூர்த்தி தொண்டைமான்‌ அவர்கள்‌ ஒரு 
புறமும்‌ திரு. 5.5. சோமசுந்தரம்‌ மறுபுறமும்‌ இருக்க, இந்த இரு 
துருவங்களையும்‌ இணைத்து வண்டியை இயக்கியவர்‌ 
தான்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌. திரு. தொண்டைமான்‌ 
தேயிலைத்‌ தோட்ட முதலாளி முக்குளத்தோர்‌ வகுப்பைச்‌ 
சேர்ந்தவர்‌. திரு. 5.5. சோமசுந்தரம்‌ உரிமைகள்‌ மறுக்கப்பட்ட 
சமூகத்தை சேர்ந்த படித்த உணர்ச்சிமிக்க இளைஞர்‌. திரு. 
தொண்டைமான்‌ நீறுபூத்த நெருப்பு. இரு. 5.5. சோமசுந்தரம்‌ 
எரிமலை. ஒவ்வொருவர்‌ மனதும்‌ அவர்‌ அவர்‌ எண்ணம்‌ 
படி இருக்கும்‌. இந்திய வம்சாவளி தொழிலாளர்‌ நலன்‌ கருதி 
இருவரையும்‌ இணைத்து இயக்கினார்‌ திரு. கே. இராஜலிஙிகம்‌ 
அவர்கள்‌. பாரதப்‌ போரில்‌ கிருஷ்ணர்‌ “பார்த்திபா உனக்கு 
முன்னால்‌ நிற்கும்‌ பிதாமகன்‌ பீஷ்மர்‌, இரத்த உறவு கொண்ட 
துரியோதனன்‌ அவர்‌ நண்பன்‌ மாவீரன்‌ கர்ணன்‌ முதலியோர்‌ 
மீது பந்த பாசம்‌ காட்டாதே. யுத்த களத்தில்‌ பந்த பாசத்திற்கு 
இடமில்லை. எடு உன்‌ காண்டிபத்தை, எய்துவிடு இலக்கினை 


120 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


நோக்கி. வெற்றி உனதே” என அறிவுறுத்தினார்‌. அதே நிலை 
யில்‌ இருநீதவர்‌ தலைவர்‌ கே. இராஜலிங்கம்‌ அவர்கள்‌. 


ஒருமுறை எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 
பாரதப்‌ பிரதமர்‌ ஜவஹர்லால்‌ நேருவை அவருடைய அழைப்‌ 
பின்‌ பேரில்‌ சந்திக்க இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ முக்கியஸ்தர்‌ 
குழுவில்‌ திரு. கே. இராஜலிங்கம்‌, திரு. தொண்டைமான்‌, 
அஜீஸ்‌ மற்றும்‌ திரு. சோமசுந்தரம்‌ ஆகியோர்‌ இடம்பெற்‌ 
றிருந்தனர்‌. யாவரும்‌ புதுடெல்லி செல்ல விமான நிலையம்‌ 
வந்தனர்‌. இரு. 5.5. சோமசுந்தரம்‌ அவர்களை மட்டும்‌ போலீஸ்‌ 
கைது செய்து விமானத்தில்‌ ஏற்ற மறுத்துவிட்டது. திரு. நேரு 
அவர்களை குறித்த நேரத்தில்‌ சந்திக்க வேண்டுமென்று வேறு 
வழியின்றி புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. திரு. 5.5. சோமசுந்த 
ரத்தை போலீஸ்‌ அழைத்துச்‌ சென்றது. அவர்‌ வருமான வரி 
கட்டி கிளியரன்ஸ்‌ வாங்காமல்‌ வெளிநாடு செல்ல எத்த 
னித்தார்‌ என்பதே போலீஸ்‌ தரப்பில்‌ கூறப்பட்ட முக்கிய 
காரணமாகும்‌. 


மறுநாள்‌ காலையில்‌ எல்லாப்‌ பத்திரிகைகளிலும்‌ 
இச்செய்தி பெரிய எழுத்துக்களில்‌ முதல்‌ பக்க செய்தியாக 
பிரசுரமானது. போலீஸ்‌ காவலிலிருந்து காலையில்‌ விடு 
விக்கப்பட்ட சோமசுந்தரம்‌ வீட்டிற்கு சென்று தான்‌ பூரணமாக 
வருமான வரி கட்டியிருப்பதை ஆதாரத்துடன்‌ எடுத்துக்‌ 
காட்டி பிரயாணத்தை தொடர வழிவகை செய்யச்‌ சொன்னார்‌. 
மறுத்தால்‌ மானநஷ்ட வழக்கு தொடரப்‌ போவதாக மிரட்‌ 
டினார்‌. டெல்லி விமானம்‌ இனி அடுத்த நாள்தான்‌ என்றனர்‌. 
அவர்‌ தவறு உங்களுடையது, மாற்று ஏற்பாடு செய்யுங்கள்‌ 
என்றார்‌. திருவனந்தபுரம்‌ சென்று அங்கிருந்து டெல்லி 
போக முடியுமென சொன்னார்‌. அதிகாரிகள்‌ வேறு வழி 
யின்றி திருவனந்தபுரம்‌ விமானத்தில்‌ ஏற்றி அனுப்பினர்‌. 
அங்கிருந்து இணைப்பு விமானத்தில்‌ ஏறி குறித்த நேரத்தில்‌ 
கூட்டத்தில்‌ கலந்து கொண்டார்‌. ஏன்‌ வருமான வரித்துறை 
இப்படி அவரை அவமானப்படுத்தியது என்று யாருக்கும்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௬ 121 


புரியவில்லை. டெல்லியில்‌ நடந்த கூட்டத்தில்‌ அவர்‌ கலந்து 
கொள்ளக்கூடாது என்ற எண்ணம்தான்‌. அதை முறியடித்தார்‌ 
திரு. சோமசுந்தரம்‌ அவர்கள்‌. 

ஆங்கிலேயர்கள்‌ தங்களுக்கென்று தனியே தோட்டங்கள்‌ 
அமைத்த ஆரம்ப காலத்திலேயே திரு. இராஜலிங்கம்‌ மற்றும்‌ 
இரு. சோமசுந்தரம்‌ முன்னோர்கள்‌ இலங்கையில்‌ குடியேறினர்‌. 
எனினும்‌ தங்களுடைய பூர்வீக கிராமத்துடன்‌ தொடர்பில்‌ 
இருந்தார்கள்‌. திரு. தொண்டைமானும்‌ அப்படியே கிராமப்‌ 
பற்று மறக்காதவராக இருந்தார்‌. இவர்கள்‌ அடிக்கடி இந்தியா 
வந்து சென்றதால்‌ இங்குள்ள ஜாதிய வேற்றுமை உணர்வு 
கள்‌ மனதில்‌ ஆழமாக பதிந்தன. அதிகரம்‌ கிராமத்தில்‌ திரு. 
சோமசுந்தரத்தின்‌ தந்தை திரு. சங்கரன்‌ அவர்கள்‌ ஓட்டு வீடு 
ஒன்று கட்டினார்‌. இதற்கு ஆதிக்க சாதியினரிடமிருந்து 
பலமான எதிர்ப்பு வந்ததாம்‌. அந்த எதிர்ப்பையும்‌ தாண்டி 
ஓட்டு வீடு கட்டப்பட்டதாக செய்தி உண்டு. திரு. சோம 
சுந்தரம்‌ அவர்கள்‌ பலமுறை திரு. தொண்டைமானை எதிர்த்து 
இலங்கை இந்திய காங்கிரஸ்‌ தலைவர்‌ பதவிக்கு போட்டி 
யிட்டு ஒருமுறை வெற்றியும்‌ பெற்று தலைவரானார்‌. தொழிற்‌ 
சங்க பிரதிநிதியாக பல நாடுகட்கு அனுப்பப்பட்டுள்ளார்‌. 
இரு. இராஜலிங்கம்‌ போல்‌ திருமணம்‌ செய்து கொள்ளாமல்‌ 
இரு. சோமசுந்தரம்‌ அவர்களும்‌ பிரம்மச்சாரியாகவே இருந் 
தார்‌. அவர்‌ பேசும்போது ஆங்கில வார்த்தைகள்‌ அதிகமாக 
உபயோரகுப்பார்‌. நான்‌ அவரை மாணவப்‌ பருவத்திலிருந்து 


- அறிவேன்‌. இலங்கையில்‌ அவரோடு பழகும்‌ வாய்ப்பை 
விட, தமிழகம்‌ வந்து தங்கிய பின்‌ பழகியதுதான்‌ அதிகம்‌. 


பாங்காக்‌ நகரத்திற்கு தொழிற்சங்க விஷயமாக சென்று 
விட்டு தன்‌ சொந்த கிராமத்தில்‌ வந்து தங்கினார்‌. அவர்‌ கிராமத்‌ 
இல்‌ தங்கி சமூகப்‌ பணி ஆற்ற எண்ணியிருப்பதாகவும்‌ திரு. 
கே. இராஜலிங்கத்தின்‌ மரணத்திற்குப்‌ பின்‌ இலங்கை இந்திய 
காங்கிரசில்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌ கவலை ஏற்படுத்துவதாக 
வும்‌ அதனால்‌ சமூக ஆர்வலர்‌ குன்னக்குடி முத்தையா மற்றும்‌ 


122 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


ஆத்தங்குடி இராமதாஸ்‌ ஆகியோரின்‌ துணை கொண்டு இழிவு 
ஒழிப்பு இயக்கம்‌ ஆரம்பிக்கப்‌ போவதாகவும்‌ சென்னையில்‌ 
வேலை பார்த்து வந்த எனக்கு எனது தந்தையார்‌ மூலம்‌ தெரிய 
வந்தது. இழிவு ஒழிப்பு இயக்கம்‌ முதன்‌ முதலில்‌ ஆலம்பட்டு 
கா.வீ. சங்கரலிங்கம்‌ அவர்களால்‌ ஆலம்பட்டில்‌ வெற்றிகர 
மாக தொடங்கி நடந்தேறியது. 

எனது தந்தை எனக்கு கூறிய தகவலுக்குப்‌ பின்‌ நான்‌ 
இரு. சோமசுந்தரம்‌ அவர்களுக்கு ஒரு நீண்ட கடிதம்‌ எழுதி 
னேன்‌. அவருக்கு ஏற்கனவே காங்கிரசில்‌ ஈடுபாடு இருந்‌ 
ததாலும்‌, திரு. கக்கன்‌ போன்றோரின்‌ நட்பு இருந்ததாலும்‌ 
காங்கிரசில்‌ சேர்ந்து அப்படியே சமூகப்‌ பணி ஆற்றினால்‌ 
நல்ல பலன்‌ கிட்டுமென்றும்‌ அதற்கு கிராமத்திலிருந்து எந்த 
விதத்திலும்‌ பொருத்தமானதாக இராது என்றேன்‌. சென்னை 
யிலிருந்து செயல்பட்டால்‌ நல்லது என்றும்‌ வலியுறுத்தி, 
அவர்‌ சிந்தனைக்கும்‌ செயல்பாட்டிற்கும்‌ ஒரு அங்கீகாரம்‌ 
திடைக்கும்‌. மேலும்‌ அந்த சமயத்தில்‌ திரா. கக்கன்‌ போன்‌ 
றோர்‌ அமைச்சராகவும்‌ பெருந்தலைவர்‌ காமராஜர்‌ இந்திய 
அரசியலில்‌ உச்சகட்ட செல்வாக்கிலும்‌ இருந்தனர்‌. சென்னை 
வந்துவிடுங்கள்‌ என அன்புடன்‌ அழைத்து கிராமத்தில்‌ இந்த 
அங்கீகாரம்‌ கிடைக்காது என எழுதியிருந்தேன்‌. அவர்‌ 
பதிலுக்கு சென்னை வந்தால்‌ என்னை சந்திப்பதாக எழுதி 
யிருந்தார்‌. 

அந்த நேரத்தில்‌ என்‌ தந்தையார்‌ நிரந்தரமாக கல்குளம்‌ 
இராமத்தில்‌ தங்கியிருந்தார்‌. அவர்‌ கொழும்பு நகரில்‌ இருந்த 
போது பல மாணவர்களுக்கு தற்காப்புக்‌ கலையை சொல்லிக்‌ 
கொடுக்கும்‌ ஆசானாக விளங்கியவர்‌. அதனால்‌ அவரை 
உபயோகித்துக்‌ கொள்ள நினைத்து திரு. சோமசுந்தரம்‌ அவர்கள்‌ 
அதிகரம்‌ வாலிபர்கட்கு தற்காப்புக்‌ கலை பயிற்சி கொடுக்க 
அதிகரம்‌ கிராமத்திற்கு அழைத்து வந்தார்‌. பயிற்சி பெறும்‌ 
மாணவர்கள்‌ சிறு தொகையை ஆசானுக்கு கொடுக்க ஏற்பாடு 
செய்தார்‌. இதில்‌ ஜீவா கலைமணி மாணவரானார்‌. மற்று 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௫ 123 


rr ப யவை! 


மொரு விசித்திரம்‌ என்னவென்றால்‌, ஆர்வ மிகுதியால்‌ திரு. 


சோமசுந்தரம்‌ அவர்களும்‌ தற்காப்புக்‌ கலையை ஆர்வத்துடன்‌ 
கற்றார்‌ என்பது வியப்புக்குரியது. இது எதை உணர்த்தியது 
என்றால்‌ நம்‌ சமூக மக்கள்‌ அனைவரும்‌ தங்களை தாங்களே 
காப்பாற்றிக்‌ கொள்ள அவசியம்‌ கற்க வேண்டிய கலை என்பது 
தான்‌. 

ஒரு திருமணத்தில்‌ கலந்து கொள்ள நான்‌ காரைக்குடி 
சென்றபோது திரு. சோமசுந்தரம்‌ அவர்களை சந்திக்க நேர்ந்‌ 
தது. சில மணிகள்‌ பல விஷயங்கள்‌ பற்றி பேசிக்‌ கொண்‌ 
டிருந்தோம்‌. அங்கிருந்தவர்களுக்கு என்னை எப்படி அவருக்‌ 
குத்‌ தெரியுமென எண்ணி வியந்தனர்‌. அவர்‌ அண்மையில்‌ 
இலங்கை சென்று வந்ததாகவும்‌ இனி தமிழகத்திலேயே 
தங்கப்‌ போவதாகவும்‌ கூறினார்‌. தமிழ்நாடு காங்கிரஸில்‌ 
செடுள்‌ காஷ்ட்‌ லீக்‌ என்ற அமைப்பிற்கு, தலைவர்‌ பதவிக்கு 
பொருத்தமானவரை தேடிக்‌ கொண்டிருந்தார்களாம்‌. இவர்‌ 
பெயரை திரு. கக்கன்‌ அவர்கள்‌ பெருந்தலைவரிடம்‌ கூறி 
யிருப்பதாகச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ அந்த வாய்ப்பு அமைய 
வில்லை. 

சில மாதங்கள்‌ கழித்து சென்னை வந்தபோது என்னை 
சந்திக்க வரும்படி செய்தி அனுப்பி இருந்தார்‌. அதன்படி 
அவர்‌ தங்கியிருந்த இடத்திற்குச்‌ சென்று பார்த்தேன்‌. பெருநீ 
தலைவர்‌ காமராஜரின்‌ பிறந்த நாள்‌ நிகழ்ச்சியில்‌ கலந்து 
கொள்ள முன்னாள்‌ இந்திய இராணுவ அமைச்சர்‌ வருவதாக 
வும்‌ அவரை சந்திக்க நேரம்‌ கேட்டுள்ளதைக்‌ கூறி தன்னுடன்‌ 
வரும்படி அழைத்தார்‌. நேரம்‌ இருந்ததால்‌ இராயப்பேட்டை 
யிலுள்ள சென்னை முன்னாள்‌ மேயர்‌ இரு. 14. சிவராஜ்‌ அவர்‌ 
களை பார்த்துவிட்டு செல்லலாம்‌ என்றார்‌. டாக்டர்‌ பி.ஆர்‌. 
அம்பேத்கர்‌ ஆரம்பித்த குடியரசுக்‌ கட்சியின்‌ அகில இந்தியத்‌ 
தலைவர்‌. பெரும்‌ சமூக சேவகர்‌. அவர்‌ துணைவியார்‌ பிரபல 
மீனாம்பாள்‌ சிவராஜ்‌ கணவரைப்‌ போல்‌ சமூக சேவகி. 
அரை மணி நேரத்திற்கு மேல்‌ பல பிரச்சனைகள்‌ குறித்து 


124 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


பேசினார்கள்‌. விடை பெற்றுக்‌ கொண்டு திரு. 1௩ கிருஷ்ண 
மேனனை சந்திக்க கிளம்பினோம்‌. 


இராயப்பேட்டையிலுள்ள அவர்‌ உறவினர்‌ வீட்டில்‌ 
தங்கியிருநீதார்‌. மிக அமைதியான இடம்‌. வரவேற்பறையில்‌ 
வர்‌ அமர்ந்து இருந்தார்‌. சோமசுந்தரம்‌ அவர்களை மட்டும்‌ 
உள்ளே கூப்பிட்டார்கள்‌. அரை மணி நேரம்‌ பேசிக்‌ கொண்‌ 
டிருந்தார்கள்‌. நான்‌ வெளியிலிருந்த நாற்காலியில்‌ அமர்ந்‌ 
திருந்தேன்‌. மேனன்‌ அவர்கள்‌ அமர்ந்திருந்ததை என்னால்‌ 
பார்கீக முடிந்தது. வெளியில்‌ வந்ததும்‌ திரு. சோமசுந்தரத்‌ 
திடம்‌ என்ன பேசினீர்கள்‌ என்று வினவினேன்‌. இந்திய வம்சா 
வளியினரை பற்றிதான்‌ பேசினேன்‌. எனக்கு ஒரு சந்தேகம்‌ 
இருநீதது. அதாவது நேரு அவர்கட்குப்‌ பிறகு சாஸ்திரி 
அவர்கள்‌ இந்த பிரச்சனையில்‌ ஒரு தீர்வு காண வேண்டுமென 
தீவிரமாக இருப்பதாக அறிந்தேன்‌. என்ன தீர்வு என மேனன்‌ 
அவர்களிடம்‌ கேட்டதற்கு ''எட்டு லட்சம்‌ இந்திய வம்சா 
வளியினருள்‌ பாதிப்‌ பேரை இந்தியாவும்‌, மீதப்‌ பேரை இலங்‌ 
கையும்‌ ஏற்றுக்‌ கொள்வதுதான்‌. இது சாத்தியமானால்‌ இதை 
விட சிறந்த முடிவு இருக்க முடியாது '' எனக்‌ கூறினாராம்‌ 
சாஸ்திரி. இந்த முடிவு எனக்கு முழு திருப்தியை தரவில்லை. 
சாஸ்திரி-சிரீமா பண்டார நாயக்கா ஒப்பந்தம்‌ உருவாகி 
விட்டது என்பதையே இது காட்டுகிறது என வருத்தத்துடன்‌ 
கூறினார்‌ இரு. சோமசுந்தரம்‌ அவர்கள்‌. 


ஒரு நாள்‌ நான்‌ அலுவலகத்தில்‌ இருக்கும்போது 
பெரியவர்‌ ஒருவர்‌ என்னை பார்க்க வந்திருப்பதாக செய்தி 
வந்தது. நான்‌ சென்று வரவேற்பு அறையில்‌ பார்க்கையில்‌ 
ஒரு மெலிந்த வயதானவர்‌ இருந்தார்‌. அங்கு சென்றதும்‌ 
எழுந்து தன்னை அறிமுகப்படுத்திக்‌ கொண்டார்‌. அவர்‌ பெயர்‌ 
முத்தழகு என்றும்‌ இலங்கையில்‌ மாத்தலை என்ற இடத்‌ 
தில்‌ இருப்பதாகவும்‌ மெடிக்கல்‌ காலேஜ்‌ விசயமாக வந்திருப்‌ 
பதாகவும்‌ திரு. சோமசுந்தரம்‌ அவர்கள்‌ ஒரு கடிதம்‌ கொடுத்‌ 
திருப்பதாகவும்‌ கூறி கடிதத்தை என்னிடம்‌ கொடுத்தார்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ & 125 


எனக்கு பெரும்‌ அதிர்ச்சியாக இருந்தது. திரு. முத்தழகு வழக்‌ 
கறிஞரை நான்‌ நன்கு அறிவேன்‌. சுயமுயற்சிக்கு அவர்‌ ஓர்‌ 
இலக்கணம்‌. மாத்தலையிலுள்ள அவர்‌ வீட்டிற்கு சென்றுள்‌ 
ளேன்‌. ஆனால்‌ இப்போது வயதாகி மெலிந்திருப்பதால்‌ அடை 
யாளம்‌ தெரியவில்லை. கடிதத்தை முழுமையாகப்‌ படித்துப்‌ 
பார்த்து விபரம்‌ அறிந்தேன்‌. 

இரு. முத்தழகு அவர்களின்‌ சகோதரி மகள்‌ ப தேர்வில்‌ 
நல்ல மதிப்பெண்கள்‌ பெற்று சென்னை மருத்துவக்‌ கல்‌ 
லூரியில்‌ சேர அப்ளிகேசன்‌ போட்டிருந்ததாகவும்‌ லிஸ்ட்‌ 
சில நாட்களில்‌ வெளிவர இருப்பதாகவும்‌ இடம்‌ கிடைக்குமா 
எனச்‌ சந்தேகமாக இருப்பதாகவும்‌ தெரிவித்திருந்தார்‌. 


அந்தப்‌ பெண்‌ இலங்கையிலிருந்து வந்து படிப்பதால்‌ 
அயல்நாட்டு மாணவர்க்குரிய பாரத்தில்‌ மனு செய்திருந்தார்‌. 
இது முற்றிலும்‌ தவறு. அப்படியானால்‌ அந்த நாட்டில்‌ உள்ள 
தூதரகம்‌ மூலமாக அப்ளை செய்திருக்க வேண்டும்‌ என்பதை 
எடுத்துக்‌ கூறினேன்‌. அப்ளை செய்யும்‌ முன்னரே வந்திருந்‌ 
தால்‌ மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ முதல்‌ இடம்‌ கிடைத்‌ 
இருக்குமென எடுத்துரைத்தேன்‌. இனி என்ன செய்வது எனக்‌ 
கேட்டதற்கு ஒரு வருடம்‌ காத்திருக்க வேண்டியதுதான்‌. 
கண்டிப்பாக இடம்‌ கிடைக்கும்‌. யாருடைய சிபாரிசும்‌ தேவை 
இராது எனக்‌ கூறினேன்‌. அமைதியாக யோசித்துச்‌ சொல்லும்‌ 
படி கூறியனுப்பினேன்‌. மறுநாள்‌ வரவில்லை. 


இரண்டு நாள்‌ கழித்து மிகவும்‌ சந்தோஷமாக வந்தார்‌. 
தன்‌ மருமகளுக்கு பாண்டிச்சேரியில்‌ உள்ள மருத்துவக்‌ கல்‌ 
லூரியில்‌ இடம்‌ கிடைத்திருப்பதாகவும்‌ இட ஒதுக்கீட்டில்‌. 
கொடுப்பதானால்‌ இந்தியப்‌ பிரஜா உரிமை உள்ள சான்றிதழ்‌ 
வேண்டும்‌ என்றும்‌ இரண்டு நாட்களில்‌ கொண்டு வந்து 
கொடுப்பதாக கூறி வந்துவிட்டார்‌. என்னை வந்து பார்த்து 
விபரத்தை சொல்லி ஏற்பாடு செய்யும்படி கூறினார்‌. அது 
அவ்வளவு எளிதல்ல. இந்தியாவிலுள்ள தொடர்புகளை 
எல்லாம்‌ சுட்டிக்காட்டி மனு செய்தால்‌ மாவட்ட ஆட்சியர்‌ 


126 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


விகர்ணை அல்லாம்‌ முடிந்து தீர்மானிப்பதற்கு குறைந்தது 
ஆறு மாதங்களாகும்‌ என எடுத்துச்‌ சொன்னேன்‌. நமக்கு 
வேண்டியது இடம்‌. பிரஜா உரிமையல்ல என்பதையும்‌ 
எடுத்துச்‌ சொன்னேன்‌. இரண்டு நாள்‌ அவகாசம்தான்‌ கொடுத்‌ 
திருக்கிறார்கள்‌ என்பதால்‌ தீவிரமாக யோசித்தேன்‌. 'NTIVITY' 
சான்று தாசில்தார்‌ மூலம்‌ வாங்கிவிட்டால்‌ ஏற்றுக்‌ கொள்‌ 
வார்கள்‌ என்ற முழு நம்பிக்கையோடு செயல்படத்‌ தொடங்‌ 
கினேன்‌. அந்த மாணவியின்‌ சகோதரர்‌ இங்கு இருந்தபடியால்‌ 
க்னகிறுடி முத்தையா அவர்கட்கு நீண்ட கடிதம்‌ ஒன்றை 
விளக்கமாக எழுதினேன்‌. நாங்கள்‌ டைப்‌ செய்து அனுப்பும்‌ 
சர்ட்டிபிகேட்டில்‌ வட்டாட்சியர்‌ கையெழுத்தை முத்திரை 
யுடன்‌ வாங்கி உடன்‌ அனுப்பச்‌ சொன்னேன்‌. அவர்‌ உடனே 
வாங்கி அனுப்பினார்‌. பாண்டிச்சேரி கல்லூரியில்‌ எந்த கேள்வி 
யுமில்லாது மாணவியைச்‌ சேர்த்துக்‌ கொண்டார்கள்‌. 


குன்னக்குடி முத்தையா அவர்கள்‌ திரு. சோமசுந்தரம்‌ 
அவ்னேயது இணைந்து சமூக தொண்டு புரிந்தவர்‌. துடிப்‌ 
புள்ள சமூக சேவகர்‌. செல்வாக்கு மிக்கவர்‌. கல்லூரியில்‌ 
சேர்த்த பின்‌ ஏதோ கனவில்‌ நடப்பது போல்‌ இருக்கிறது 
என்றார்‌ திரு. முத்தழகு அவர்கள்‌. எந்த செலவும்‌ சிரமம்‌ 
பல்லால்‌ வந்த விசயம்‌ முடிந்தது என திருப்தியாக 
சென்றார்‌, நம்‌ பிள்ளைகள்‌ படித்தவர்களுக்கு உதவ ஒரு 
அறக்கட்டளையை ஏற்படுத்தி திரு. சோமசுந்தரம்‌ அவர்‌ 
களையும்‌ என்னையும்‌ பொறுப்பேற்று நடத்தச்‌ சொன்னார்‌ 
முத்தழகு. ஒரு பெரும்‌ தொகையை அனுப்புவதாகவும்‌ 
லப்‌ சென்றார்‌. துரதிர்ஷ்டவசமாக மூன்று மரதத்திற்‌ 
குள்‌ மாரடைப்பால்‌ காலமானார்‌. | 


ஒரு நாள்‌ இங்கு ஒரு பிரச்சனை குறித்து வழக்கறிஞர்‌ 
ஆம்வாசனை கேட்க திரு. சோமசுந்தரம்‌, குன்னக்குடி 
முத்தையா, ஆத்தங்குடி இராமதாஸ்‌ மற்றும்‌ இந்தியன்‌ வங்கி 
யில்‌ வேலை பார்த்த அதிகரம்‌ மதிமார்‌ செலஸ்‌ ஆகியோர்‌ 
வந்து இருந்தனர்‌. முதலில்‌ மூத்த வழக்கறிஞர்‌ திரு. என்‌.டி. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ .௪ 127 
EE 
வானமா மலை அவர்களை சந்திக்கச்‌ சென்றோம்‌. அவர்‌ 
ஊரில்‌ இல்லை. வருவதற்கு இரண்டு நாளாகும்‌ என்று 
அவரது ஜூனியர்‌ %.1. பாட்சா அவர்கள்‌ கூறினார்‌. இவர்‌ 
பின்னால்‌ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியானார்‌. 


இராமத்தில்‌ உள்ள கோவில்‌ ஆதிக்கவாதிகளால்‌ பூட்டப்‌ 
பட்டு அந்த வருடம்‌ கோவில்‌ திருவிழாவை நடத்தவிடாமல்‌ 
தடுத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. கோவிலை திறக்க சட்ட 
ஆலோசனை பெற்று திருவிழாவை நடத்த வேண்டும்‌ என்று 
இவர்கள்‌ சென்னை வந்துள்ளனர்‌. இரு. வானமாமலை அவர்கள்‌ 
ஊரில்‌ இல்லாததால்‌ மீண்டும்‌ இன்னொரு நாள்‌ வந்து பார்ப்‌ 


பதாக சொன்னோம்‌. 


நான்‌ அவர்களை மூத்த வழக்கறிஞர்‌ இரு. 5. சாமிதுரை 
அவர்களிடம்‌ அழைத்துச்‌ சென்றேன்‌. எல்லா விசயத்தையும்‌ 
எடுத்துச்‌ சொன்னேன்‌. அவரும்‌ விசயத்தைக்‌ கேட்டு உணர்ச்சி 
பூர்வமான பல தீர்வுகளை கூறினார்‌. பின்னர்‌ சநீதிப்பதாக 
சொல்லித்‌ திரும்பினோம்‌. திரு. சாமிதுரை அவர்கள்‌ பின்னால்‌ 
உயர்நீதிமன்ற நீதிபதியானார்‌. அவரின்‌ ஆலோசனைகள்‌ 
திருப்திகரமாக இருந்தது. 

கடைசியாக பார்க்க வேண்டிய அவர்கள்‌ பெரிதும்‌ 
விரும்பிய மூத்த வழக்கறிஞர்‌ தேவகோட்டையைச்‌ சேர்ந்தவர்‌. 
அன்று விடுமுறை நாள்‌ என்பதால்‌ அவர்‌ வீட்டுக்குச்‌ சென்று 
பார்த்தோம்‌. எல்லா விசயங்களையும்‌ அமைதியாகக்‌ கேட்டார்‌. 
எடுத்த எடுப்பில்‌ சொன்னார்‌: 

“நாங்கள்‌ நகரத்தார்கள்‌, கிராம கோவில்களுக்கு செய்ய 
வேண்டியதை செய்துவிட்டு ஒதுங்கி விடுவோம்‌. அவர்‌ 
களுடன்‌ போட்டி போட்டு நிற்க மாட்டோம்‌: என்றதும்‌ இரு. 
சோமசுந்தரத்திற்கு சற்றும்‌ பிடிக்கவில்லை என்பதை அவர்‌ 
முகம்‌ காட்டியது. பேச்சை தொடர விரும்பவில்லை. திரும்‌ 
பலாம்‌ என சைகை காட்டினார்‌. வழக்கறிஞர்‌ தொடர்ந்து 


கூறினார்‌. 


128 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 

எவை வைகை க வை வை அ ட ட ட. 
'“உஞ்சனையில்‌ நடந்த கலவரத்தில்‌ ச பேர்‌ கொல்லப்‌ 

பட்டார்கள்‌ என குற்றம்‌ சுமத்தி கைது செய்யப்பட்டவர்‌ 

களை நான்தான்‌ ஜாமீனில்‌ வெளியே எடுத்தேன்‌?” என்று 

சொன்னதும்‌ என்‌ கையைப்‌ பிடித்து வாங்க எனக்‌ கூறியபடி 

வெளியேறினார்‌. மற்றவர்கள்‌ பின்‌ தொடர்ந்தனர்‌. 


'இவரிடம்‌ ஏன்‌ வந்தோம்‌. நமக்கு எதிரான விசயமாய்‌ 
சொல்லிக்‌ கொண்டு இருக்கிறார்‌. இவர்‌ நிச்சயமாய்‌ நமக்கு 
ஆதரவு தரமாட்டார்‌' என உணர்ச்சிகரமாக சொல்லி வெளி 
யேறினார்‌. நல்லவேளை நான்‌ தப்பித்தேன்‌. அவர்கள்‌ கேட்‌ 
டதால்தான்‌ அழைத்துச்‌ சென்றேன்‌. அந்த வழக்கறிஞர்‌ பின்பு 
உச்சநீதிமன்ற நீதியரசர்‌ ஆனார்‌. 

கடைசியாக சென்னையில்‌ உள்ள என்‌ வீட்டில்‌ ஒரு 
நாள்‌ இரவு தங்கினார்‌. மிகவும்‌ சோர்வாக காணப்பட்டார்‌. 
கால்களில்‌ வீக்கம்‌ காணப்பட்டது. அடிக்கடி சிறுநீர்‌ கழிக்கச்‌ 
சென்றார்‌. கிராமம்‌ சென்ற சில இனங்களில்‌ அவர்‌ மரணச்‌ 
செய்தி வந்தது. இரு. 8.8. சோமசுந்தரம்‌ அவர்கள்‌ உணர்ச்சி 
கரமான தலைவர்‌. இக்குணம்‌ அவருக்கு பெருமை தந்தது. 
கிராம மக்கள்‌ ஐயா: என அவரை அன்புடன்‌ அழைத்‌ 
தனர்‌. 


வாழ்க அவர்‌ புகழ்‌! 


திரு. கே. இராஜலிங்கம்‌ பற்றி புத்தகம்‌ எழுதும்‌ 
படியும்‌ அதை நானே செலவு செய்து வெளியிடு 
கிறேன்‌ என்று கூறினேன்‌. அதற்கு நிறைய விசயங்கள்‌ 
இலங்கையில்தான்‌ கிடைக்கும்‌. எப்படியும்‌ ஒரு 


நூல்‌ அவர்‌ பூர்வீகப்‌ பகுதியிலிருந்து வெளியிட 
வேண்டுமென்றும்‌, அது குறையாக இருக்கக்கூடாது 
என நூல்‌ ஆசிரியர்‌ தம்பி ஆலம்பட்டு சோ. உலக 
. நாதன்‌ அவர்களும்‌ நானும்‌ சேர்ந்து சிரமப்பட்டு 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௫ 129 


ட... பப்பி வையை பட ப pi Fa 


சேர்த்த விசயங்களை இந்த நூல்‌ வடிவில்‌ தொகுத்து 
தந்திருக்கிறோம்‌. இவைகளில்‌ ஏதேனும்‌ விட்டுப்‌ 
போய்‌ இருந்தாலும்‌ குறைகள்‌ இருந்தாலும்‌ வாசகர்‌ 


கள்‌ எங்களை மன்னித்து அருள வேண்டும்‌. 
- சே.ந. ஜெயசீலன்‌. 


சமுதாயப்‌ போராளி 
அய்யா சோமசுந்தரம்‌ - 
நினைவு நாள்‌ கட்டுரை 


_ சமுதாயச்‌ சிற்பி அய்யா அதிகரம்‌ சோமசுந்தரம்‌ 

அவனை இலங்கையில்‌ “சோமா” என்று செல்லமாகவும்‌ 

மலையக மக்கள்‌ தலைவர்‌” என்றும்‌ பெருமையோடு 
அழைத்தார்கள்‌. 


, அத்தகைய பெருமைக்குரிய தலைவரின்‌ நினைவு 
தினத்தை முன்னிட்டு அவரைப்‌ பற்றி சில குறிப்புகளை 


“சிந்தனை புதிது?” மாத ° ம்‌ 
தழ்‌ வெளியி ஆப 
யடைகிறோம்‌. இகம்‌ டுவதில்‌ ட அதல்‌ 


்‌ இலங்கையில்‌ 'கலகாப்‌' பகுதியிலுள்ள ''தெல்‌'” தோட்‌ 
டத்தில்‌ பணியாற்றிய திரு. சங்கர்‌-கற்பகம்மாளின்‌ புதல்வரான 
சோமா அவர்களின்‌ பூர்வீகம்‌, இன்றைய சிவகங்கை மாவட்டம்‌ 
திருப்பத்தூர்‌ வட்டம்‌ அதிகரம்‌ என்கின்ற கிராமம்‌ ஆகும்‌. 
டட தன்‌ பெற்றோரின்‌ பெருமுயற்சியால்‌ “சோமா” அவர்கள்‌ 
கண்டு வில்‌ உள்ள கிருத்துவக்‌ கல்லூரியிலும்‌, சர்வகலா 
சாலையில்‌ (பல்கலைக்கழகம்‌) பிரவேசத்‌ தேர்வு வரையிலே 
படித்துத்‌ தேர்ந்தார்‌. படிக்கும்‌ போதே, மலையகத்‌ தொழிலாளர்‌ 


. ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௫ 131 
அடிமைப்படுத்துவதை நேரில்‌ கண்டும்‌, இந்தியத்‌ தொழி 
லாளர்கள்‌ 80% தமிழகத்தைச்‌ சார்ந்த எஸ்‌.சி. மக்கள்‌ என்பதை 
யும்‌ நன்கு அறிந்திருந்தார்‌. அடிமை விலங்கை அறுத்திட 
நினைக்கும்‌, விடுதலை வேட்கைக்‌ கொண்ட எந்தப்‌ போராளி 
யும்‌ களத்தில்‌ இறங்குவதற்கு முன்பு ஒரு தளம்‌ வேண்டு 
மல்லவா! அதற்காக 'போஸ்‌' சங்கத்தை கா. இராஜலிங்கம்‌ 
ஆரம்பிக்க (கல்குளம்‌) அதில்‌ தன்னை இணைத்துக்‌ கொண்‌ 
டார்‌ அய்யா சோமசுந்தரம்‌ அவர்கள்‌. பின்னர்‌ பேராதனைப்‌ 
பகுதியில்‌ வாலிபர்‌ சங்கம்‌ ஆரம்பித்து மலையக மக்கள்‌ துயர்‌ 
துடைக்கும்‌ பணியினைத்‌ துவங்கினார்‌. 


தோட்டத்‌ தொழிலாளர்களின்‌ கூலி நாளுக்கு 36 பைசா 
வாக இருந்ததை உயர்த்திட வேண்டும்‌ என்று சம்பள சபை 
களின்‌ முன்‌ மனுச்‌ சமர்ப்பித்ததோடு நிற்காமல்‌ தனது வாதத்‌ 
திறமையால்‌ தினம்‌ 42 பைசாவாக உயர்த்திப்‌ பெற்றவர்‌. 


1939ம்‌ ஆண்டு பண்டித நேரு இலங்கைக்குச்‌ சென்று, 
கா. இராஜலிங்கம்‌ அஸீஸ்‌, சோமசுந்தரம்‌ போன்ற தமிழ்த்‌ 
தலைவர்களுடன்‌ ஆலோசித்து இலங்கை இந்தியக்‌ காங்‌ 
இரசைத்‌ தோற்றுவித்தார்‌. இலங்கை-இந்திய காங்கிரஸ்‌ உரு 
வாவதற்கு அய்யா சோமசுந்தரத்தின்‌ பங்கு மிக அதிகம்‌. 

அதன்‌ முதல்‌ பொதுச்‌ செயலாளராக கல்லல்‌ ஒன்றியம்‌ 
கல்குளம்‌ கிராமத்தைப்‌ பூர்வீகமாகக்‌ கொண்ட எஸ்‌.சி. 
சமூகத்தைச்‌ சார்ந்த கே. இராஜலிங்கம்‌ தேர்வு செய்யப்பட்டார்‌. 

1939ல்‌ இலங்கையிலிருந்து இந்தியாவில்‌ காந்தியாரைச்‌ 
சந்திக்கச்‌ சென்ற தூதுக்‌ குழுவில்‌ அய்யா சோமசுந்தரமும்‌ 
ஒருவர்‌. 

1940ல்‌ கம்பளையில்‌ நடந்த மாநாட்டு வரவேற்புக்‌ 
குழுவில்‌ இடம்பெற்றார்‌. 

ஒருமுறை பேரறிஞர்‌ அம்பேத்கரைச்‌ சந்தித்து இலங்‌ 
கையில்‌ இந்தியத்‌ தொழிலாளர்களின்‌ துயர்‌ துடைக்க மும்பை 
சென்றபோது, டாக்டர்‌ அம்பேத்கர்‌, கொல்கத்தாவிற்குப்‌ 
பயணப்பட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. எனவே அய்யா சோம 


132 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 

எனவவ வை க ககக க கையை வையை டட 
சுந்தரமும்‌ அவருடன்‌ சென்ற தூதுக்‌ குழுவினரும்‌, டாக்டர்‌ 
அம்பேத்கரின்‌ அழைப்பின்‌ பேரில்‌ ரயில்‌ பயணத்திலேயே 
உடனிருந்து எடுத்துச்‌ சொன்னார்‌ அய்யா! 


1946ல்‌ இலங்கை உருளவள்ளியில்‌ 85 ஆயிரம்‌ தோட்டத்‌ 
தொழிலாளர்கள்‌ வேலை நிறுத்தப்‌ போராட்டம்‌ செய்தபோது, 
அதற்கு, சோமசுந்தரம்‌, தொண்டமான்‌, இராஜலிங்கம்‌ போன்‌ 
றோர்‌ தலைமை வகித்தனர்‌. 


1947ம்‌ ஆண்டு இறுதியில்‌ நடைபெற்ற தேர்தலில்‌ 
இ.இ.தொ. காங்கிரஸ்‌ சார்பில்‌ 'மத்துரட்டை' பாராளுமன்றத்‌ 
தொகுதியில்‌ போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார்‌. 
1950ல்‌ மீண்டும்‌ இந்தியத்‌ தொழிலாளர்‌ காங்கிரசின்‌ பொதுச்‌ 
செயலாளராகத்‌ தேர்வு செய்யப்பட்டார்‌. 


1951ம்‌ ஆண்டு இந்தோனிஷியாவில்‌ நடைபெற்ற 
சர்வதேச விவசாயத்‌ தொழிலாளர்‌ ஸ்தாபன மாநாட்டில்‌ 
இலங்கைப்‌ பிரதிநிதியாகச்‌ சென்று உரையாற்றினார்‌. 


இலங்கை மலையகத்‌ தோட்டத்‌ தொழிலாளர்களின்‌ 
நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய அய்யா சோமசுந்தரம்‌ 
1952ம்‌ ஆண்டு இலங்கைப்‌ பிரதமர்‌ அலுவலக வாசலில்‌, 
இலங்கை வாழ்‌ இந்தியத்‌ தொழிலாளர்களின்‌ வாக்குரிமை - 
பிரஜா உரிமை பறிக்கப்பட்டதைக்‌ கண்டித்து நடந்த சத்யாக்‌ 
கிரகப்‌ போராட்டத்தில்‌ பங்கேற்றார்‌. 


1953ம்‌ ஆண்டு இலங்கைத்‌ தொழிலாளர்‌ பிரதிநிதியாக 
ஜெனிவாவில்‌ நடந்த சர்வதேச தொழிற்சங்க மாநாட்டிற்குச்‌ 
சென்றார்‌. அங்கு இலங்கை மலையகத்‌ தொழிலாளர்கள்‌ 
பிரச்சனைகளை சர்வதேச அளவில்‌ எடுத்துரைத்தார்‌. 


அதே ஆண்டு சர்வதேச சுதந்திர தொழிற்சங்க சம்மேளன 
உலக மாநாட்டிற்கு இலங்கைப்‌ பிரதிநிதியாக 'டுனீஷ்யா' 
விற்குச்‌ சென்று பேசுகையில்‌, ''உலகத்‌ தொழிலாளர்களே ஒன்று 
சேருங்கள்‌” என்று அறைகூவல்‌ விடுத்தார்‌. 


இலங்கை இந்தியக்‌ காங்கிரசின்‌ தலைவர்‌ பதவிக்கு 
போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ௫ 133 


1958ம்‌ ஆண்டு சர்வதேசத்‌ தொழிற்சங்கத்தின்‌ அழைப்‌ 
பின்பேரில்‌ ஜப்பானுக்குச்‌ சென்ற இலங்கை தொழிலாளர்‌ 
காங்கிரஸ்‌ தூதுக்‌ குழுவில்‌ அய்யா சோமசுந்தரமும்‌ பங்கேற்‌ 
றார்‌. 

அய்யா தமிழகத்திற்கு வந்த பின்னர்‌, ஏற்கனவே 
சமுதாயப்‌ பணியின்‌ தலைவர்களாக இருந்த தியாகி குன்னக்‌ 
குடி முத்தையா, காட்டாத்தங்குடி ராமதாஸ்‌ போன்றோருடன்‌ 
இணைந்து முப்பெருந்‌ தலைவர்களின்‌ தலைவராகச்‌ செயல்‌ 
பட்டார்‌. 

பாகனேரியில்‌ நடந்த கோயில்‌ நுழைவுப்‌ போராட்டம்‌ 
கல்லல்‌ கண்ணப்பா வள்ளியப்பாவின்‌ தலைமையில்‌ புரட்சி 
யாளர்‌ அய்யா சோமசுந்தரத்தின்‌ முன்னிலையில்‌ நடை 
பெற்றது. தியாகி முத்தையா அவர்கள்‌ உட்பட பலரும்‌ 
பங்கேற்ற அந்த அறப்‌ போராட்டத்தில்‌ தன்னுடைய சூடான 
விவாதத்‌ திறமையால்‌ வெற்றி கண்டு ஆவைய்‌ பிறவினை 
நடத்திக்‌ காட்டிய போராளி அய்யா சோமசுந்தரம்‌ அவாகள்‌. 


சமூகத்தின்‌ அடிமைத்தனத்திற்கும்‌ - தீண்டாமைக்கும்‌ 
காரணமாக அமைந்திருந்த பரம்பரைத்‌ வதொழிலாககபியம்‌ 
டிருந்த இழிதொழில்‌ கருவிகளை ஒழித்து, அதன்‌ மூலம்‌ 
சமூகம்‌ தலைநிமிர்ந்து நடக்கவும்‌, தன்மானத்துடன்‌ சமூக 
உரிமைகள்‌ பெற்று வாழவும்‌, சமூக மக்களை ஒன்று திரட்டி 
போராடி வெற்றி கண்ட உண்மையான போராளி அனகா 
சோமசுந்தரம்‌ அவர்கள்‌. அரசியல்‌-சமூகம்‌-தொழிலாளர்‌ 
போன்ற மும்முனைப்‌ போராளியாகப்‌ பணியாற்றிய அய்யா 
சோமசுந்தரம்‌ அவர்களின்‌ 26வது நினைவு நாளில்‌ ஒன்றிணைந்து 
சமூகச்‌ சவால்களை எதிர்கொள்ளச்‌ சபதம்‌ ஏற்போம்‌. 


134 ௦ சிங்களத்‌ தீவினில்‌ தீனர்களின்‌ தொண்டர்‌... 


வரலாற்று நூல்கள்‌. 

1) தேச வரலாற்றில்‌ அம்பேத்கர்‌ 

2) சமத்துவத்தின்‌ தூதுவர்கள்‌ 

3) சுதந்திரம்‌ நடந்து வந்த பாதை 

4) குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


இலக்கிய நூல்கள்‌ 

5) இலக்கியத்தில்‌ காதலோவியம்‌ 

6) புறநானூற்றில்‌ குயில்கள்‌ 

7) சங்க இலக்கியம்‌ முதல்‌ இன்றைய இலக்கியங்கள்‌ வரை 


கவிதை நூல்கள்‌ 
8) உடன்‌ பிறப்பே விழித்தெழுக 
9) பகல்‌ நேரத்துப்‌ பனித்துளிகள்‌ 


